காதலும் 
கடமையும் 


| V 


ta 


மாதாரன 


காதலும் கடமையும் 


பெ . தூரன் 


விற்பனை உரிமை : 


பாரி நிலையம் 
59.பிராட்வே - சென்னை-1 . 


முதற் பதிப்பு : பிப்ரவரி , 1957 
இரண்டாம் பதிப்பு : ஜனவரி , 1963 
மூன்றும் பதிப்பு : ஜனவரி , 1967 


இந்த நாடகத்திற்குரிய எல்லா உரிமைகளும் 
ஆசிரியரைச் சார்ந்தவை . இதை நடிக்கவோ வேறு 
வகையிற் பயன்படுத்தவோ 

பயன்படுத்தவோ விரும்புகிறவர்கள் 
ஆசிரியரிடம் முன்கூட்டியே அனுமதி 
வேண்டும் . 


பெற 


விலை ரூ . 


1.75 


சுதந்திர நிலைய வெளியீடு -17 


- 


W 


- 


மாருதி பிரஸ் , “83 , பீட்டர்ஸ் ரோடு , சென்னை -14 . 


சமர்ப்பணம் 


கே . எஸ் . பழனிசாமிக்கு 


நாடகத்தில் தோன்றுவோர் 


டாக்டர் கேசவன் 


ராமன் 


சரோஜா 


மீனாட்சி 
நாகவல்லி 


இந்த நாடக நிகழ்ச்சிகள் திருச்சிராப்பள்ளியிலு 
சென்னையிலும் நடைபெறுகின்றன . 


காதலும் கடமையும் 


முதல் அங்கம் 


காட்சி ஒன்று 


( திருச்சிராப்பள்ளியிலே நகரின் வெளிப்புறமான 

ஒரு பகுதி . அங்கே ஒரு மாளிகையின் முன்பு 
டாக்டர் கேசவன் தோற்றமளிக்கிறான் . அவ 
னுக்குச் சுமார் முப்பது வயதிருக்கும் . சேவை 
யில் ஆர்வமுடையவன் என்பதை அவனப் 
பார்த்ததும் எளிதில் கண்டு கொள்ளலாம் . 
இப்பொழுது அவனிடத்திலே ஒரு பரபரப்புக் 
காணப்படுகிறது . எங்கோ 

அவசரமாகப் 
புறப்பட்டுக் கொண்டிருச்கிறான் . வேலைக்காரன் 
ராமன் 

டாக்டருடைய உத்திரவை 

நின்று கொண்டிருக்கிறான் . 
நேரம் ; மணி ஐந்தரை இருக்கும் . ] 
கேசவன் : ராமா , எல்லாம் பார்த்துக் கொள் நாள் 
வெளியே போய்விட்டு உருகி றன் . 

ராமன் : சரிங்க ... ஸார் ... யார " 
டோல் ... என்ன சொல்லட்டுங்க ? 


மாலை 


வக 


காதலும் கடமையும் 


கேசவன் : ஏதோ அவசரமாக வெளியில் போயிருப் 
பதாகச் 

சொல் . முக்கால் மணி , ஒரு மணிக்குள்ளே 
திரும்பி வந்து விடுவேன் . 

[ கேசவன் போய்க்கொண்டே பேசுகிறான் . அந்தச் 

சமயத்தில் ராஜு அவசரமாக எதிரே வரு 
கிறான் . அவனுக்கு ஏறக்குறைய 

ஏறக்குறைய டாக்டர் 
வயது தானிருக்கும் . அவன் முகத்திலே ஒரு 

விதக் கலவரம் தோன்றுகிறது . ) 
ராஜு : நமஸ்காரமுங்க......டாக்டர் . வெளியே 
புறப்பட்டு விட்டீங்களா ? 

கேசவன் : ஆமாம் ...... என்ன விஷயம் ? - நீங்கள் 
யார் ? 

ராஜு : என் பேரு ராஜுங்க... ஒரு அவசரத்திலே 
வந்திருக்கிறேனுங்க .. 

கேசவன் : என்ன அவசரம் ? 

ராஜு ( கொஞ்சம் தடுமாற்றத்தோடு ) : அவசரம் 
ஒண்ணும் இல்லீங்க ... என் மனைவிக்கு ஏதோ திடீர்னு .... 
நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்குதுங்க .... 
கேசவன் : உங்கள் மனைவிக்கா ? 

உடம்புக்கு 
என்ன ? 
ராஜு : நல்லாத்தான் 

இருந்தாளுங்க ........ ஆனா 
என்னமோ ... வயிற்றை வலிக்குதுன்னு படுத்தாள் ... 
நேற்றுக் கூட அப்படிச் சொன்னாள் . அப்புறம் சரியாய் 
விட்டது ... 

கேசவன் : வயிற்றுவலி இப்படி அடிக்கடி வருகிற 
துண்டோ ? 

ராஜு : இல்லீங்க ... அவளுக்கு இப்பக்கூட வயிற்று 
வலி கிடையாதுங்க ... என்னமோ நெஞ்சு வலிக்குதுன்னு 
நேற்றிலிருந்து சொன்னாளுங்க . 


காதலும் கடமையும் 


1 


பார்ப்ப 


கேசவன் ( போய்க் கொண்டே ) : ஏய்யா , விஷ 
யத்தை மாற்றி மாற்றிச் சொல்லுகிறீரே ? நேற்றி 
லிருந்தா உடம்புக்குச் சரியில்லை ? 

ராஜு : இல்லீங்க ... ஆமாங்க ...மேலெல்லாம் ஒரே 
குடைச்சலாக இருக்குதுன்னு சொன்னாளுங்க . 

கேசவன் ( சற்று நின்று ) : நீங்கள் சொல்லுவதே 
எனக்குச் சரியாகப் : புரியவில்லை . என்னமோ மாற்றி 
மாற்றிப் பேசுகிறீர்கள் ? 

ராஜு : நான் ஒண்ணும் மாற்றலீங்க ...உள்ளதைத் 
தான் சொன்னேனுங்க . 

கேசவன் : இப்போ நான் ஒரு அவசர காரியமாகப் 
போகிறேன் . போய் வந்ததும் இன்னும் அரைமணியிலே 
உங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கிறேன் . வீடு எங்கே 
இருக்கிறது ? 

ராஜு : அடுத்த தெருவிலேதானுங்க - ரங்கசாமி 
நாயுடு தெரு . நாலாம் நம்பர் வீடு ... என் பேரு , ராஜுங்க 

இப்பவே வந்தா நல்லதுங்க ....... நிலைமைரொம்ப 
மோசமா இருக்குதுங்க . நாலாம் நம்பர் 

வீடுங்க , 
ரங்கசாமி நாயுடு தெரு .. 

கேசவன் : ராஜு , நீங்கள் வீட்டுக்குப் போங்கள் . 
நான் அரைமணியிலே கண்டிப்பாக வந்து பார்க்கிறேன் . 
உங்கள் வீட்டு விலாசத்தையும் இதோ குறித்துக் கொண் 
டேன் , 

[ சிறிய நோட்டுப் புத்தகத்திலே எழுதுகிறான் . ] 
ராஜு : இப்பவே வரப்படாதுங்களா டாக்டர் ? 
நிலைமை கேவலமாகத்தான் இருக்குது . 

ஒருவேளை 
நீங்கள் வர்ரத்துக்குள்ளே ..ஆனால் அரைமணியிலே 
வந்தாலும் போதும் , எதுக்கும் ... 


காதலும் கடமையும் 


நாளை Amita.nihiliaWN = காயம் 


[ இதற்குள் ளை கேசவன் வெளியே சென்று விடு 

சின். அவன் போன திசையைப் பார்த்துக் 
கொண்டே ராஜு மெதுவாகக் காலெடுத்து 
வைக்கிறான் . பலவிதமான உணர்ச்சிப் 
போராட்டம் அவன் முகத்திலே தோன்று 
கிறது . கேசவனுடைய கார் புறப்படும் சப்தம் 

கேட்கிறது . ) 
டாக்டர் . இப்பவே வந்து பாருங்க டாக்டர் ...இல்லை 
இல்லை... அப்புறம் வந்தாலும் போதும் . 
[ போய்க்கொண்டே பேசுகிறான் . ) 

திரை 


காட்சி இரண்டு 
[ ஒரு பூங்காவிலே தனிமையான இடம் : சரோஜா 

யாரையோ எதிர்பார்த்துக் கொண்டு நிற்கிறாள் . 
அவளுக்கு வயது சுமார் இருபத்து நான் கிருக் 
கும் . அழகிய தோற்றமுடையவள் . அவளு 
டைய முகம் அமைதியான தன்மையையும் , 
மனவுறுதியையும் , நல்ல கல்வியையும் புலப் 
படுத்துகின்றது . மாலை நேரம் ; மணி ஐந்தே 
முக்கால் . தூரத்தில் கார் வேகமாக வந்து 
நிற்கும் சப்தம் கேட்கிறது . கேசவன் அவசர 

மாக வருகிறான் . ) 
கோவன் : சரோஜா , ரொம்பநேரமாகக் காத்திருக் 
கிருயா ? புறப்படுகிற சமயத்திலே கொஞ்சம் தாமதமாகி 
விட்டது . 

சரோஜா : நீங்கள் எனக்கு முன்னால் வந்து காத் 
திருப்பீர்களோ என்று நான் அவசரம் அவசரமாக 
வந்தேன் . 
கேசவன் : நான் தான் 

உன்னைக் காக்க வைத்து 
விட்டேன் , மன்னிக்க வேண்டும் சரோஜா . 


காதலும் கடமையும் 


9 


சரோஜா : டாக்டர் , உங்களுக்காக நான் எவ்வளவு 
நேரம் வேண்டுமானாலும் காத்திருப்பேன் . அது எனக்குச் 
சந்தோஷமே கொடுக்கும் 

கேசவன் : இனிமேல் நீ காத்திருக்க வேண்டிய 
தில்லை . நான் முடிவு செய்துவிட்டேன் சரோஜு ... 

சரோஜா ( ஆவலோடு ) : நிஜமாகவா டாக்டர் ? 
என்னுடைய ஆறு வருஷக் கனவு பலிக்கும் நேரம் வந்து 
விட்டதா ? 
கேகவன் : உன்னுடைய 

கனவு மட்டுந்தானா? 
என்னுடைய கனவும் பலிக்கப் போகிறது . இனி , நாம் 
கலியாணம் செய்து கொள்ளலாம் . எனக்கு இனிமேல் 
தடை எதுவும் இல்லை . இதைச் சொல்லுவதற்காகத்தான் 
உன்னை இங்கே சந்திக்கும்படி கடிதம் அனுப்பினேன் . 

சரோஜா ( தழுதழுத்த குரலில் ) : டாக்டர் , இந்த 
வார்த்தைகளுக்காக நான் எத்தனையோ நாட்களாக 
ஏங்கிக் கிடந்தேன் - இன்றுதான் என் உள்ளம் குளிர்ந் 
தது ... 

கேசவன் : சரோஜா , இனிமேல் நீ என்னுடைய 
சரோஜா.... நான் உன்னுடைய கேசவன் ... 

[ மெதுவாக அவள் கையைப் பிடிக்கிறான் . காதல் 

ததும்ப சரோஜா பக்கத்தில் வருகிறாள் . காத 

லோடு கேசவனைப் பார்க்கிறாள் . ) 
சரோஜா ( மேலும் தழுதழுத்த குரலில் ) : கேசவ் .. 
என் டாக்டர் கேசவ் , நான் , நான் , உங்களுக்கு என்றுமே 
அடிமை . உங்களுக்கு அடிமை செய்யும் பாக்கியம் 
எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் கிடைத்தால் அதுவே 
போதும் . 

( கேசவன் அவளைப் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளு 

கிறான் . ] 


10 


காதலும் கடமையும் 


கேசவன் : சரோஜா , நாம் இரண்டு பேரிலும் யார் . 
யாருக்கு அடிமையாக இருக்கப்போகிறோம் என்பதை 
இனிமேல்தான் பார்க்கப்போகிறோம் . இந்தப் போட்டி 
யிலே நீ ஜெயிக்க முடியாது என்று நிச்சயமாய்ச் சொல் 


லுவேன் . 


சரோஜா ( மகிழ்ச்சியோடு ) : கேசவ் , இதிலே ஆண் 
கள் என்றைக்காவது வெற்றி பெற்றிருக்கிறார்களா ? 

கேகவன் : இப்படிச் சந்தேகமே வராமலிருக்கும்படி 
யாக நான் செய்யப் போகிறேன் . 

சரோஜா : நிஜமாகவா , கேசவ் ? 

கேசவன் : ஆமாம் ...வாழ்க்கையிலே எனக்கு அது 
தான் சிறந்த இன்பத்தை அளிக்கப்போகிறது . 
எனது இன்பம் மட்டுமல்ல . அது என்னுடைய முதல் 


கடமை . 


சரோஜா : அது உங்களுடைய இன்பமென்றால் நான் 
பாக்கியசாலிதான் . ஆனால் , அது உங்களுடைய முதல் 
கடமை என்று நீங்கள் இப்பொழுது கூறுவதை நான் 
ஒப்புக் கொள்ளவே மாட்டேன் . உங்களுடைய முதல் 
கடமை எதுவென்று எனக்கு நன்றாகத் தெரியும் . அதற் 
காகத்தான் என்னை இத்தனை நாள் சந்தேகத்திலே ஏங்கித் 
தவிக்கவிட்டீர்கள் ? 

கேசவன் : ஆமாம் சரோஜா , அதை நான் மறந்து 
விடவில்லை . 

நமது நகர முழுவதுக்கும் சேவை செய்ய 
இயலாவிட்டாலும் சுற்றுப்புறத்திலுள்ள ஒரு பகுதிக் 
காவது நான் சேவை 

செய்ய வேண்டும் என்பதை 
எனது முதற்சடமையாக நினைக்கிறேன் . மக்களுடைய 
ஆரோக்கியத்தைக் கவனிப்பதுதான் என்னுடைய முதல் 
கடமை . 


காதலும் கடமையும் 


11 


சரோஜா : நீங்கள் கட்டிவைத்திருக்கும் பிரசவ 
விடுதி அதற்கு ஒரு பெரிய அத்தாட்சியாக விளங்கு 
கிறதே ? அதற்கு எப்பொழுது திறப்பு விழா நடத்தப் 
போகிறீர்கள் ? 
கேசவன் : சரோஜா , 

அதைக் கட்டி முடித்து 
விட்டுத்தான் உன்னைக் கலியாணம் செய்து கொள்ளுவ 
தென்று நான் தீர்மானித்திருந்தேன் . 

சரோஜா : சரி சரி... நல்ல யோசனை செய்தீர்கள் . 


, 


( வாய்விட்டுச் சிரிக்கிறாள் . ) 


கேசவன் : 


ஏன் சிரிக்கிறாய் சரோஜா ? 


சரோஜா : இப்படி வெளியிலே சொல்லாதீர்கள் . 
எல்லோரும் சிரிப்பார்கள் . 


கேசவன் : ஓகோ ...... அப்படியா ? (சிரிக்கிறான் ) 
அதிருக்கட்டும் சரோஜா , மக்களுடைய சேவைக்காகவே 
நம்முடைய வாழ்க்கை அமையவேணும் . அதுதான் 
என்னுடைய ஆசை . 

என்னென்ன வகையிலே மக்க 
ளுடைய சுகத்திற்காக உதவலாம் என்று நாம் யோசனை 
செய்து திட்டம் வகுக்கவேணும் . 


சரோஜா : இப்பொழுதே திட்டம் வகுப்பதென் 
றால் எனக்குப் பயமாக இருக்கிறது . 


கேசவன் : ஏன் ... ? 

சரோஜா : பிரசவ விடுதித் திட்டம் போட்டதா 
லேயே .கல்யாணம் செய்து கொள்ளுவதா வேண்டாமா 
என்று தீர்மானம் செய்ய இரண்டு வருஷம் தள்ளிப் 
போட்டீர்கள் . 


காதலும் கடமையும் 


கேசவன் : இனிப் போடுகிற திட்டமெல்லாம் நீ 
கூட இருந்து நடத்துகிற திட்டமாகத்தான் இருக்கும் . 
ஆகையால் அதைப்பற்றிக் கவலைப்படவேண்டாம் . 

சரோஜா : முந்திய திட்டத்தையும் நான்கூட 
இருந்திருந்தால் தடுத்தா விடுவேன் ? 

கேசவன் : அப்படியில்லை சரோஜா . ஏழைகளுக்கு 
இலவசமாக வைத்தியம் செய்யவேணும்- பணக்காரர்க 
கரிடமிருந்து கிடைக்கிற பணத்தைக் கொடு இரண்டு 
ஆண்டுகளிலே பிரசவ விடுதி கட்டிவிட வேண்டும் என்று 
உறுதிசெய்து கொண்டிருந்தேன் . அதை நிறைவேற்றாமல் 
என்னைப்பற்றியும் எனது சுகத்தைப்பற்றியும் நான் 
நினைக்க விரும்பவில்லை .. 

சரோஜு ( சிரித்துக் கொண்டே ) : பொதுமக்க 
ரூடைய சேவை ” .. அது முதலில் . பிறகு இரண்டாவதாக 
உங்களுடைய சுகம் . இந்த இரண்டு நினைப்புக்களைத் தவிர 
உங்களுக்கு வேறு நினைப்பே இல்லை... அப்படித்தானே ? 

கேசவன் : உன்னைப்பற்றி நினைக்காமல் இருப்பேனு ? 
உன் தாயாரின் விருப்பத்தையும் பொருட்படுத்தாமல் 
என்னையே மணப்பதற்கு உறுதி கொண்டிருப்பதை நான் 
ஒவ்வொரு கணமும் எண்ணிக் கொண்டுதானிருந்தேன் . 

சரோஜா : இப்பொழுது கூட வீட்டிற்குப் போய் 
விஷயத்தைச் சொன்னால் ... அம்மா என்ன 
வாளோ ? அவளுக்கு ஒரே சந்தேகம் . 

கேசவன் : இனிமேல் அந்தச் சந்தேகமே வேண்டா 
மென்று சொல்லு . சீக்கிரம் கலியாணத்தை முடித்து 
விட்டால் , அவர்கள் சந்தேகம் நீங்கிவிடும் . அதற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளை நான் நாளையிலிருந்தே கவனிக் 


சொல்லு 


கிறேன் . 


காதலும் கடமையும் 


13 


சரோஜா : ஆமாம் , அப்படிச் செய்யத் தொடங்கி 
னால் அம்மாள் மனம் பூரித்துப்போவாள் . அநாவசியமான 
சந்தேகங்களையெல்லாம் கற்பனை செய்து கொண்டு என்னை 
இப்படித் தினமும் வேதனைக்குள்ளாக்க மாட்டாள் . 

கேசவன் : சரோஜா , நீ உன் தாயாரிடம் எவ்வளவு 
அன்பு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்குத் தெரியாத 
விஷயம் அல்ல . நீ எனக்காக அவர்கள் விருப்பத்தைக் 
கூட மீறி நடந்து வந்திருக்கிறாய் . உன்னை மனைவியாகப் 
பெறுவதற்கு நான் மிகுந்த பாக்கியம் செய்திருக்க 
வேணும் . 

சரோஜா ( புன்னகையோடு ) : கேசவ் , உங்களிடத் 
திலே எனக்குள்ள காதலைப்பற்றிப் புகழ்ந்து பேசுகிறீர் 
கள் ; ஆனால் அதென்ன அவ்வளவு பெரியதா ? உங்க 
ளுடைய உள்ளத்தை நான் அறியாதவளா ? அதிலே 
எனக்காகப் பொங்கிக்கொண்டிருக்கும் அன்பை நான் 
அறிந்திருக்கும் போது என்னுடைய அன்பைப்பற்றி 
நான் எப்படிப் பெருமைப்பட முடியும் ? 

கேசவன் ( அவனளத் தழுவிக் கொண்டு ) ; சரோஜா 
உண்மையிலேயே நான் தான் மிகுந்த பாக்கியசாலி . 
உன்னைப்போல என்னுள்ளத்தை நன்றாக யார் அறிய 
முடியும் ? என்னுள்ளத்தை நீ நன்றாக அறிவாய் என்று 
சொல்வது கூட அவ்வளவு சரியில்லை யென்று தோன்று 
கிறது . அந்த அன்பைப்பற்றி எப்படிச் சொல்வதென்றே 
தெரியவில்லை . 

சரோஜா : கேசவ் , எதற்காக அதைப்பற்றி நாம் 
பேசவேணும் ? உள்ளமும் உள்ளமும் தெரிந்துகொண் 
டால் அது போதாதா ? 

கேசவன் : ஆமாம் , சரோஜா . நீ சொல்லுவதுதான் 
சரி . என்னாலே வார்த்தையாலே சொல்ல முடியாது . 


.., 


காதலும் கடமையும் 


இரண்டு உள்ளங்களும் ஒட்டிக் கொண்டிருக்கின்றன . 
நான் பேச ஆரம்பித்தால் என்னைப்பற்றிப் பேசுவதா , 
உன்னைப்பற்றிப் பேசுவதாஎன்றே தெரியவில்லை . அப்படிப் 
பிரிக்கவே முடியாத வகையில் ஒன்றாக இருக்கிறோம் . 

சரோஜா : கேசவ் ... கேசவ் ... இப்பொழுது பேச்சே 
வேண்டாம் . ஆழ்ந்த காதலைப்பற்றி எடுத்துச் சொல்லு 
வதற்குப் பேச்சுக்குச் சக்தியே கிடையாது . 

கேசவன் : நீ சொல்லுவது தான்உண்மை , சரோஜா. 
காதல் என்கிற அற்புத உணர்ச்சியைக் கடவுள் கொடுத் 
திருக்கிறார் . மனிதன் உண்டாக்கிய வார்த்தையாலே 
அதைட்பற்றிப் பூரணமாகச் சொல்ல முடியாது . 

( இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழ்ந்த காதலோடு 

பார்த்துக்கொண்டு நிற்கிறார்கள் . பிறகு திடீ 
ரென்று ஏதோ நினைவுக்கு வந்தவன் போலக் 

கேசவன் பேசுகிறான் . ] 
சரோஜா ஒரு விஷயத்தை மறந்தேபோய்விட்டேன் . 
யாரோ ஒருவர் தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று 
நான் புறப்படுகிற சமயத்திலே வந்தார் . அரைமணியில் 
வந்து பார்ப்பதாகக் கூறிவிட்டு வந்தேன் . 

சரோஜா : சரி , கேசவ் ......புறப்படுங்கள் . நானும் 
என் வீட்டிற்குப் போய் , அம்மாளிடம் பக்குவமாக 
விஷயத்தைத் தெரிவிக்கிறேன் . 

கேசவன் : கலியாணம் நிச்சயமாகிவிட்டது என்றே 
சொல்லிவிடு . அதிலே அவர்களுக்கு இனிமேல் சந்தேகமே 
வேண்டாம் . நானும் அம்மாளை நாளைக்குச் சந்தித்துப் 
பேசுகிறேன் ....நான் போய்வரட்டுமா... சரோஜா , என் 
காரிலேயே வா . உன் வீட்டுக்கு முன்னால் உன்னை இறக்கி 
விட்டுவிட்டு அப்படியே அந்த ராஜு வீட்டிற்குப் போகி 
றேன் . இருட்டும் ஆகிவிட்டது ... 


காதலும் கடமையும் 


சரோஜா ( போய்க் கொண்டே பேசுகிறாள் ) : யார் 
அந்த ராஜு ? 

கேசவன் : அவன் மனைவிக்குத்தான் உடம்பு 
சரியில்லையாம் . அவனை எனக்கு முன்னால் தெரியாது . 

[ இருவரும் மறைகிறார்கள் . கார் புறப்படும் சப்தம் 

கேட்கிறது . ) 


திரை 


காட்சி மூன்று 


[ ராஜு வீட்டின் பக்கத்தில் கார் வந்து நிற்கும் 

சப்தம் கேட்கிறது . கேசவன் மருத்துவப் பை 
ஒன்றை எடுத்துக்கொண்டு வேகமாக 
கிறான் . வீட்டுக்கு வெளியிலேயே 

ராஜு 
அவனைச் சந்தித்துக் கோபமாகப் பேசுகிறான் . 
இருள் சூழ்ந்திருக்கிறது . சுமார் ஆறரை மணி 

இருக்கும் . ) 
ராஜு : யாரு டாக்டரா ? வந்துட்டீங்களா ? 
உங்கள் அவசர சோலியெல்லாம் தீர்ந்ததா ? 
கேசவன் ( அமைதியாக ) : என் காரியம் 

முடிந் 
ததும் நேராக இங்கு தான் வருகிறேன் . உள்ளே போக 
லாமா ? 

ராஜு : டாக்டர் , இப்போ இங்கே எதற்காக 
வந்தீர்கள் ? நான் அவசரமாக் கூப்பிட்டபோது உங்க 
ளால் வர முடியவில்லை . இப்போ இனிமேல் இங்கே 
என்ன வேலை ? 

கேசவன் ( கனிந்த குரலில் ) : என்ன ராஜு , உங்கள் 
மனைவிக்கு உடம்பு எப்படி இருக்கிறது ? உள்ளே சென்று 
பார்க்கலாமே ? 


16 


காதலும் கடமையும் 


KHA பாய 


ML " 


ராஜு ( 3 = 7 பமாக ) . இன்னும் பார்க்கிறதற்கு 
என்ன இருக்கிறது ? நீங்கள் தி.தம்பிப் போகலாம்-உங்க 
ளுக்கு வேறு வேலை ஏதாவது அவசரமாக இருக்கும் . 
அங்கே போகலாம் ...... 

கேசவன் : என்ன , நீங்கள் சொல்லுவது ஒன்றும் 
புரியலில் யே ? 

ராஜு ( மேலும் 3 காபமாக ) : உங்களுக்கு எப்படிப் 
புரியும் ? மனுஷத்தன்மை , ஈவு , இரக்கம் ஏதாவது இருந் 
தால்தானே உங்களுக்குப் புரியும் . காசு நிறை பக் கொடுக் 
கிறவன் கூப்பிட்டால் எல்லா வேலையையும் விட்டுவிட்டு 
ஓடுவீர்கள்- ஏழை எளியவர்கள் கூப்பிட்டால் 

உயிர் 
போனதுக்கப்புறம் வந்து சேருவீங்க ... 
கேசவன் அதிர்ச்சியடைந்து ) : ராஜு , 

நீங்கள் 
சாயங்காலம் என்னிடம் சொன்னதிலிருந்து நோய் 
அத்தனை கடுமை என்று தான் நினைக்கவில்லை . ஏதோ 
மாற்றி மாற்றிச் சொன்னீர்கள் . 

ராஜு : நான் என்ன சொன்னேன் ? ரொம்ப ஆபத் 
தாக இருக்கு தென்றுதான் சொன்னேன் . கெஞ்சிக் 


சா 


W 


- 


கேசவன் : என்னவோ எனக்கு அப்படிப் படவில்லை . 
என்னை மன்னிக்க வேணும் . உண்மையாக நான் ரொம்ப 
வருந்துகிறேன் . 

ராஜு மேலும் கோபமாக ): இந்தப் பாசாங்கெல்லாம் 
என்னிடத்திலே வேண்டியதில்லே . எல்லாம் எனக்குத் 
தெரியும் . இந்த லட்சணத்திலே ஊரெல்லாம் பெரிய 
பேரு வேறே ? ஏழைகளுக்கு இலவசமாக வைத்தியம் 
பண்ணுகிறதாகப் பாவனை வேறே ...... ? 

கேசவன் : ராஜு , இந்தச் சமயத்திலே நீங்கள் 
எவ்வளவு கோபமாகப் பேசினாலும் நான் 

அதைக் 


* 


காதலும் கடமையும் 


- 


கட்டுக்கொள்ள வேண்டியது தான் . 

நான் 
வறிவிட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் . 

ராஜு : இப்போ இதெல்லாம் பேசி எனக்கு என்ன 
பாபம் ? இப்படிப் பேசினால் என் மனைவி எழுந்து வந்து 
சிடுவாளா ? அவளைப்போல ஒருத்தியை நான் மறுபடியும் 
பார்க்கப் போகிறேனா? 

கேசவன் : நிலைமை இப்படி மீறிப் போகுமென்று 
மனைக்காதது என் தவறுதான் . 

ராஜு : கலியாண்ம் செய்து மனைவியின் அரு ம 
தெரிந்திருந்தால் , அப்போ இப்படி நீங்கள் செய்திருக்க 
மாட்டீர்கள் . இப்போ உங்களுக்கு 

என்ன கரியப் 
பாகிறது ? என்னுடைய வாழ்நாளையே பாழாக்கியது 
நான் மிச்சம் . 

கேசவன் : நான் போய்வருகிறேன் . உங்களுக்கு 
இந்தச் சமயத்திலே ஆறுதல் சொல்லுவதற்கு நான் 
குதி 

யுடையவனல்ல . கடமை தவறிய தற்கு நான் 
என்னுடைய வாழ்க்கையிலே தகுந்த பிராயச்சித்தம் 
செய்து கொள்வேன் . ( தழுதழுக்க ) இது சத்தியம் - 
என்னை மன்னித்துவிடுங்கள் . என் சொந்த இன்பத்தை 
நினைத்துச் சென்று உங்கள் வாழ்க்கையிலே துன்பத்தை 
உண்டாக்கி விட்டேன் . என்னை மன்னித்து விடுங்கள் , 

ராஜு ( குரோதத்தோடு ) : ஏன் சும்மா போகிறீர் ? 
பந்ததற்கு இதோ பீஸ் வாங்கிக்கொண்டு போங்கள் ; 
இந்த பணத்தைக் கொண்டு நீங்கள் கலியாணம் செய்து 
கொள்ளுகிறபோது , உங்கள் மனைவிக்கு நகை பண்ணிப் 
போடுங்கள் . 

கேசவன் : என் மனை விக்கு நகையா? ... ( சிரிக்கிறான் ) 
ரொம்ப சரி , ஆனால் ......இனி , அது அவசியமில்லை . 
உங்கள் பணமும் எனக்கு வேண்டியதில்லை . டாக்டர் 


காதலும் கடமையும் 


-- 


கேசவன் எப்படிப்பட்டவன் என்பதை இனிமேலாகிலும் 
நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் . ஏதோ ஒரு தடவை 
தவறிப்போனேன் . 

அதற்குத் தகுந்த பிராயச்சித்தம் 
என்ன என்பதும் எனக்குத் தெரியும் . அதைச் செய் 
யாமல் கேசவன் உயிர் வாழமாட்டான் . 
[ பேசிக்கொண்டே போகிறான் . ராஜு 

அவன் 
போன திசையை உற்றுப் பார்த்துக்கொண்டே 
சற்று நேரம் நின்றுவிட்டு வீட்டிற்குள்ளே 
துழைகிறான் . ) 

திரை 


காட்சி நான்கு 


[ சரோஜாவின் இல்லம் . அவள் தாயார் மீனாட்சி 

உணவருந்திக் கொண்டிருக்கிறாள் . அவளுக்கு 
சுமார் ஐம்பத்தைந்து வயது இருக்கும் . மகளே 
தன் வாழ்க்கையில் எல்லாமென எண்ணியிருக் 
கிறவள் . சரோஜா உணவு பரிமாறுகிறாள் . 

இரவு ஏழு மணி இருக்கும் . ) 
சரோஜா : அம்மா , இன்னும் கொஞ்சம் சாம்பார் 
போடட்டுமா ? 

மீனாட்சி : வேண்டாமம்மா , போதும் . 
சரோஜா : ஏன் 

ஏன் சாம்பார் நன்றாக இல்லையா , 
அம்மா ? கொஞ்சம் அவசரத்திலே செய்தேன் . 
மீனாட்சி : அதனாலே இல்லை 

அதனாலே இல்லை சரோஜா . எனக் 
கேனோ பசியே இல்லை . கொஞ்ச நாளாகவே வாய்க்கு 
எதுவும் ருசியாக இருப்பதில்லை .... என்னவோ சாப்பிட 
வேணுமே என்று தான் சாப்பிடுகிறேன் . அப்படிச் 
சாப்பிட்டாலும் , சாப்பிட்டவுடனே நெஞ்சிலே அடைக் 
கிறமாதிரி இருக்கிறது . 


காதலும் கடமையும் 


19 


சரோஜா : 

ஏதாவது ஜீரணக் கோளாறாக இருக்கு 
மோ என்னவோ ? டாக்டரிடத்திலே கேட்கலாமா ? 
மருந்து சாப்பிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் . நாளைக்கு 
டாக்டரிடம் போகலாம் . 


மீனாட்சி : இனிமேல் இந்த வயசிலே மருந்து சாப் 
பிட்டு என்ன ஆகப்போகுது ? உன்னை ஒருத்தன் கையிலே 
பிடித்துக் கொடுத்துவிட்டால் , என் கவலையெல்லாம் 
தீர்ந்து போகும் . 

சரோஜா : அம்மா , உனக்கு எப்பப் பார்த்தாலும் 
அந்தக் கவலைதான் . அதனால் தான் உடம்புகூடக் 
கெட்டுப்போகிறது . 

மீனாட்சி : ஆமாம் சரோஜா . உண்மையிலே அந்தக் 
கவலைதான் என்னை வாட்டுகிறது . 

சரோஜா ( மகிழ்ச்சியோடு ) : இனிமேல் உனக்கு 
அந்தக் கவலை வேண்டாமம்மா . இன்றைக்கு டாக்டர் 
நிச்சயமாகச் சொல்லிவிட்டார் . 


மீனாட்சி : அவரைப் பார்க்கத்தான் அவசரம் 
அவசரமாகச் சாயங்காலம் வெளியே போயிருந்தாயா ? 
டாக்டர் என்ன சொன்னார் ? 

சரோஜா ( முகத்தில் சற்று நாணத்தோடு ) : சீக்கிர 
மாகக் கலியாணத்திற்கு ஏற்பாடு 

ஏற்பாடு செய்யலாமென்று 
சொன்னார் . 

மீனாட்சி : நிஜமாகவா சரோஜா ? 

சரோஜா : நிஜமாகத்தான் அம்மா . உனக்கு 
எதுக்கு இந்தச் சந்தேகம் ? 

மீனாட்சி : அவர்களெல்லாம் பெரிய இடத்தைச் 
சேர்ந்தவர்கள் . நம்மைச் சரியாக மதிப்பார்களா ? 


20 


காதலும் கடமையும் 


* 


- 


நான் 


சரோஜா : அம்மா டாக்டரை நீ அப்படி நினைக்கப் 
படாது . 

மீனாட்சி : எனக்கென்னவோ மனசுக்குச் 
தானமே இல்லை சரோஜா . 

சரோஜ. : அம்மா , டாக்டரைப்பற்றி 
சொன்ன நாள் முதற் கொண்டு நீ இப்படித்தான் 
சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் . 

மீனாட்சி : ஆமாம் சரோஜா , உன்னுடைய மனசு 
போல நீ கலியாணம் பண்ணிக்கவேணும் என்கிறதுதான் 
என்னுடைய ஆசையாக இருந்தாலும் , * எனக்கு இந்த 
விஷயம் கவலையாகவே இருக்கிறது . 

சரோஜா : இனிமேல் உனக்குக் கவலையே வேண் 
டியதில்லை . 

மீனாட்சி : டாக்டர் இஷ்டப்பட்டாலும் அவ 
ருடைய சொந்தக்காரரெல்லாம் இந்தக் கலியாணத்திற் 
குச் சம்மதிக்கவே மாட்டார்கள் . 

சரோஜு : ஏன் சம்மதிக்கமாட்டார்கள் ? 

மீனாட்சி : ஏனா ? டாக்ட. .: மட்டும் இதைப்பற்றி 
அவர்களிடம் சொல்லிப் பார்க்கட்டும் . அப்போது 
தெரியும் . அவர்களெல்லாம் டாக்டரைக் கேலி பண்ண 
ஆரம்பித்துவிடுவார்கள் . 

சரோஜு : கேலியா ? இதிலே கேலி பண்ணுவதற்கு 
இடமேது ? நாம் என்ன தீண்டாத ஜாதியா ? எனக் 
கென்ன படிப்புக் கிடையாதா ? நம்மைப்பற்றி அவர்கள் 
எந்தவகையிலே குறைகூற முடியும் ? 

மீனாட்சி : நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் . 
நமக்கு இந்தப் பக்கத்திலே பந்துக்கள் கூட இல்லை . நீ 


காதலும் கடமையும் 


" 


ஆசைப்படுகிறாய் என்றுதானே பட்டணத்திலே நம்ம 
வீட்டைக்கூட விட்டு விட்டு இங்கே வந்து குடியிருக் 
கிறோம் . 

சரோஜா : ஆமாமம்மா , அதனாலென்ன ? 

மீனாட்சி : டாக்டர் பெரிய பணக்காரக் குடும்பத் 
திலே பிறந்தவர் . அவருடைய சொந்தக்காரர்களெல் 
லாம் பெரிய பெரிய இடத்தைச் சேர்ந்தவர்கள் . எத் 
தனையோ பணக்காரர்கள் டாக்டருக்குப் பெண் கொடுக் 
கக்காத்திருப்பார்கள் . சொந்தக்காரர்களெல்லாம் பெரிய 
டத்தைத்தான் விரும்புவார்கள் . 

சரோஜா : யார் என்ன சொன்னாலும் டாக்டர் 
மாறமாட்டார் . 

மீனாட்சி : அவர் மாறாமலிருந்தால் நல்லதுதான் ... 
ஆனால் , அவர் மாறிப்போனாலோ உனக்குத்தான் கஷ்டம் 
அவருக்கு ஒரு குறைவும் வராது . உன் வாழ்க்கைதான் 
கெட்டுப்போகும் . 

சரோஜா : எப்படியம்மா கெட்டுப்போகும் ? 

மீனாட்சி : சரோஜா நீ .. லசந் தெரியாத குழந்தை . 
டாக்டரைக் கலியாணம் செய்து கொள்வதாக இருந்த 
விஷயம் வெளியே தெரிந்ததும் , ஊரிலே என்னென்ன 
வோ பேச ஆரம்பித்து விடுவார்கள் . கலியாணாம் நீ 
நினைக்கிறபடியே நடந்துவிட்டால் ஒண்ணும் இல்ல 
அது நின்று போனால் அப்புறம் உன்னைக் கட்டிக்கொள்ள 
யாருமே வரமாட்டார்கள் . 
சரோஜா : அம்மா , இந்தச் சந்தேகத்துக்கே இடம் 

உனக்கு டாக்டரைப்பற்றி 
தெரியாது . அவர் மகா உத்தமர் , உன்னிடத்திலேயே 
நாளைக்கு வந்து உறுதி சொல்லப் போகிறார் பார் . 


கிடையாது . 


நன் 


காதலும் கடமையும் 


[ வெளியில் கார் வந்து நின்று ஹாரன் அடிக்கும் 

சப்தம் கேட்கிறது . ) 
அதோ , அது டாக்டர் கார்தான் . அவர் இப் 
பொழுதே வந்திருக்கிறார் . இனி உனக்கென்ன சந்தேகம் 
அம்மா ? 

மீனாட்சி : சரோஜா , போய்க் கதவைத் திறந்துவிடு . 
நான் சீக்கிரமாகக் கையலம்பிக் கொண்டு வருகிறேன் . 

( மீனாட்சி அவசரமாக எழுந்து கையலம்பச் செல்லு 

கிறாள் . சரோஜா ஆவலோடு வீட்டுக் கதவைத் 
திறக்க விரைகின்றாள் . 

அவள் 

முகத்தில் 
மகிழ்ச்சி பொங்கிக்கொண்டிருக்கிறது . ) 


திரை 


காட்சி ஐந்து 


[ கேசவன் வீட்டு வாயிலருகில் நிற்கிறான் . வீதி 

விளக்கு வெளிச்சம் மங்கலாக அவன் மேல் விழு 
கிறது . அவன் முகம் இருண்டு தோன்றுகிறது . 
சரோஜா வீட்டின் வெளிக் கதவைத் திறந்து 
கொண்டு ஆவலோடு வெளியே வருகிறாள் . ) 


சரோஜா ( ஆவலோடு ) : கேசவ் , இப்பவே அம்மா 
வெப் பார்த்துச் சொல்ல வந்தீர்களா ? நானும் இப் 
பொழுது தான் .... 

கேசவன் : இல்லை சரோஜா , அம்மாவைப் பார்க்க 
வேண்டிய அவசியம் இனிமேல் இல்லை . நான் சொல்ல 
வந்தது வேறு விஷயம் ? 

சரோஜா ( சற்றுக் கவலை தோன்ற ) : என்ன ? 
ஏதோ கலக்கத்தோடு இருக்கிறீர்களே ? 


காதலும் கடமையும் 


23 


கேசவன் : நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் . 
என்னுடைய சுகத்தைப் பெரிதாக நினைத்து என் கடமை 
யைக் காற்றில் பறக்க விட்டுவிட்டேன் . 

சரோஜா : நீங்கள் சொல்லுவது எனக்கு விளங்க 
வில்லை , கேசவ் . வாருங்கள் , உள்ளே சென்று சாவகாச 
மாகப் பேசலாம் , உள்ளே வாருங்கள் . 

கேசவன் : நான் உங்கள் வீட்டுக்குள்ளே இனி வர 
வேண்டிய அவசியமில்லை . நான் , நான் , கலியாணம் 
செய்து கொள்ளப் போவதில்லை . 

சரோஜா ( திடுக்கிட்டு ) : என்ன , என்ன சொன் 
னீர்கள் ? நாம் பிரிந்து அரை மணி நேரங்கூட ஆக 
வில்லையே ? அதற்குள் என்ன நேர்ந்தது ? 

கேசவன் : உன்னைத் தனியாகப் பூங்காவில்சந்திக்க 
வேண்டுமென்ற ஆவலிலே அந்த ராஜுவின் மனைவியைச் 
சாக வைத்துவிட்டேன் . நான்தான் அதற்குப் பொறுப் 
பாளி . ஒருவன் தன் ஆசை மனைவியை இழக்கச் செய்த 
எனக்கு இனிக் கலியாணம் வேறு வேண்டுமா ? மனைவி 
யோடு வாழ எனக்கு இனி யோக்கியதை ஏது ? 

சரோஜா ( கவலையோடு ) : என்ன ? ராஜு மனைவி 
இறந்துவிட்டாளா ? 

கேசவன் : ஆமாம் . நான் அவளைப் பார்ப்பதற்கு 
முன்னாலேயே அவள் இறந்துவிட்டாள் . 

மனைவியை 
இழந்தவனுடைய பரிதவிட்பைத்தான் நான் பார்க்கச் 
சென்றேன் . 

சரோஜா : கேசவ் . உள்ளே செல்லுவோம் வாருங் 
கள் . அமைதியாக இருந்து ஆலோசனை செய்யலாம் . 

கேசவன் : இனி எனச்கு அமைதி ஏது ? ஆலோசனை 
ஏது ? நான் உள்ளே வரமாட்டேன் . அம்மாளிடம் விஷ 
யத்தைச் சொல்லிவிட்டாயா ? 


காதலும் கடமையும் 


* ப ++ re - 


--பார் 


சரே ஜ : இப்பொழுதுதான் பேசிக்கொண்டிருந் 
தேன் . நீங்களை நேரில் வந்து தெரிவிப்பீர்கள் என்றும் 
சொன்னேன் . 

சேசவன் : 3 சொல்லியிருந்தாலும் அதைப்பற்றி 
எனக்குக் கலலயில்ல . எள் தீர்மானத்தை இனி மாற்ற 
முடியாது . நான் கலியாணம் செய்து கொள்ளப் போவ 
தில்லை .... 

சரோ ( கலவரத்தோடு ) : கேசவ் .... 

கேசவன் : சரோஜா , நான் இப்பொழுது சொல்லு 
வது முடிவான வார்த்தை நான் எனது கடமையில் 
தவறிப்போனதால் அதற்குப் பிராயச்சித்தம் செய்து 
கொள்ளப் போகிறேன் . என் வாழ் நாளை மக்களுடைய 
சேவைக்காக முழுக்க முழுக்க அர்ப்பணம் செய்யப் 
போகிறேன் . 

சரோஜா : 35 லே நான் இடைஞ்சலாக இருப்பே 
னென்று நினைக்கிறிர்களா ? 

கேசவன் : அதைப்பற்றி தினைட்பதற்கு 
பொழுது இடமில்லை . ஒருவன் தன்னுடைய மனைவியை 
இழப்பதற்கு எனது சுய நாமே காரணமாயிருந்தது . 
நான் உடனே சென்று கவனித்திருந்தால் , ஒருவேளை 
ராஜு மனைவி பிழைத்திருக்கலாம் . அதைச் செய்ய நான் 
தவறிவிட்டேன் . இந்தத் தவறுக்கு நான் பரிகாரம் தேடி 
யாகவேண்டும் . எனது இன்பத்தை நான் மறந்தாக 
வேண்டும் . 

சரோஜா ( கண்களில் நீர் தளும்ப ) : நீங்கள் 
நினைப்பது ஒருவசையில் சரியாக இருக்கலாம் . ஆனால் , 
உங்களையே எல்லாமென நம்பியிருக்கும் என்னை மறந்து 
விட்டார்களே என்று தான் 

என்றுதான் என் உள்ளம் குமுறுகிறது . 
என்னுடைய கதி ... ? 


காதலும் கடமையும் 


- 


கேசவன் : சரோஜு , என்னை நீ மறந்து விடு , நாள் 
இப்பொழுது பழைய கேசவன் அல்ல . மக்களுடைய 
சேவையிலே என்னையே நான் மறந்துவிடப் போகிறேன் . 

(( திரும்பிப்பாராமல் போகிறான் . சரோஜூ விம்மிக் 

கொண்டு நிற்கிறாள் . அழுது கொண் ? - வீட் 
டிற்குள் போக முயல்கிறாள் . ) 


திரை 


காட்சி ஆறு 


[ அதே இரவு சுமார் ஒன்பது மணி இருக்கும் . 

டாக்டர் கேசவனுடைய மாளிகையின் முன் 
புறம் . வீதி விளக்கின் மிக மங்கலான ஒளி 
தான் இருக்கிறது . ராமன் உள்ளேயிருந்து 
தாழ்வாரத்திற்கு வந்து படுப்பதற்கு ஆயத்தம் 
செய்து கொண்டிருக்கிறாள் . அந்தச் சமயத்தில் 

சரோஜா வேகமாக நுழைகிறாள் . ) 
ராமன் : யாரு , சரோஜா அம்மாவுங்களா ? வாங்க , 
என்னமோ அவசரமா வந்திருக்கிறீங்களே ? 

ராமா , டாக்டர் வீட்டில்தானே ? 
ராமன் : ஆமாம்மா . படுத்திருக்கிறாரு . வெளியிலே 
போயிட்டு எட்டுமணி சுமாருக்கு வந்தாரு . சாப்பிடக் 
கூட இல்லே , அப்படியே படுத்திருக்கிறாரு . 

சரோஜா : அவரிடத்திலே சொல்லு , நான் அவரை 
அவசரமாகப் பார்க்கவேணும் . 

ராமன் : இப்போ எழுப்பினால் என்ன சொல்லு 
வாரோ ? என்னமோ சோர்ந்துபோயி வந்தாரு ... முகத் 
தைப் பார்க்கவே நல்லா இல்லை , 


சரோஜா 


26 


காதலும் கடமையும் 


நான் 


சரோஜா : இருந்தாலும் நான் பார்த்துத் தானாக 
வேணும் - அவரை எழுப்பி நான் வந்திருக்கிறதாகச் 
சொல்லு . 
ராமன் : 

என்னமாவது உடம்புக்குச் சரியில்லையா 
அம்மா ? 
சரோஜா : அதெல்லாம் 

டாக்டரிடம் 
சொல்லிக் கொள்ளுகிறேன் . நீ போய் அவரிடம் நான் 
பார்க்கவேணுமென்று சொல் . அவசரம் . 

ராமன் : சரியம்மா . இப்படி நாற்காலியிலே உட் 
காருங்கள் , வெளி விளக்கைப் போட்டு வைக்கட்டுங் 
களா ? இருட்டாக இருக்குது . 

சரோஜா : ஆமாம் , விளக்கைப் போட்டு விட்டுப் 
போய் டாக்டரிடம் சொல்லு . சீக்கிரமாகப் போ . 
( ராமன் மின்சார விளக்கைப் போட்டுவிட்டு நாற் 

ஒன்றை , சரோஜா அமருவதற்காக 
எடுத்து வருகிறான் . பிறகு கேசவனிடம் கூற 
உள்ளே செல்லுகிறான் . சரோஜா நாற்காலி 
யில் உட்காராமல் நடமாடிக்கொண்டிருக் 
கிறாள் . அவளிடத்திலே ஒரு பரபரப்புக் காண் 
கிறது . முகத்திலேகவலை குடிகொண்டிருக்கிறது . 

சற்று நேரத்தில் ராமன் வெளியேவருகிறான் . ) 
சரோஜா : 

( ஆவலோடு ) ராமா , டாக்டரைப் 
பார்க்கலாமா ? 

ராமன் : இல்லையம்மா ? இப்பப் பார்க்க முடியா 
துன்னு சொல்லிவிட்டார் . 
சரோஜா : அவசரமான காரிய மென்று சொன்னாயா ? 

ராமன் : ஆமாம்மா - அப்படித்தான் சொன்னேன் . 
உங்களிடத்திலே சொல்ல 

வேண்டியதை 

யெல்லாம் 
முன்னமேயே சொல்லிவிட்டாராம் . இனிமேல் பார்க்க 
வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார் . என்னவோ 


காலி 


காதலும் கடமையும் 


27 


அம்மா , கோபமா இருக்கிறார் . ஒருநாளும் இப்படி 
இருக்கமாட்டார் . அதிலும் நீங்கள் வந்திருக்கிறபோது .. 

சரோஜா : அம்மா மூர்ச்சையாக மயங்கிக் கிடக் 
கிறாளென்று சொன்னாயா ? 

ராமன் ( திடுக்கிட்டு ) : நம்ம அம்மாவுங்களா ? 
அதை நீங்கள் என்னிடத்திலே சொல்லலையே ? 

சரோஜா : அதற்காகத்தான் டாக்டரிடம் 
வந்தேன் . அவரிடத்திலே போய்ச் சொல்லு -- அம்மா 
திடீரென்று மயங்கி விழுந்துவிட்டார்கள் . பேச்சே கிடை 
யாது . விஷயத்தைச் சொல்லிவிடு . பிறகு அவருக்கு 
இஷ்டமாக இருந்தால் வந்து பார்க்கட்டும் . இல்லா 
விட்டால் தெய்வம் விட்டபடி ஆகிறது . நான் போய்ப் 
பக்கத்திலேயாவது இருக்கிறேன் . அங்கே யாருமில்லை . 
நீ டாக்டரிடம் சொல்லிவிடு . நான் போய்விட்டதாக 
வும் சொல்லு . 
( வேகமாக வீட்டை நோக்கிப் போகிறாள் . ராமன் 

கவலையோடு அவளைப் பார்த்துக்கொண்டிருந்து 
விட்டு அவள் மறைந்ததும் உள்ளே செல்லு 
கிறான் . ] 

திரை 


காட்சி ஏழு 


( கேசவன் சாய்வு நாற்காலியில் படுத்துக்கொண்டு 

ஆழ்ந்த யோசனையிலிருக்கிறான் . விளக்கு மங்க 
லாக எரிந்து கொண்டிருக்கிறது . ராமன் மெது 

வாக வந்து முன்னால் நிற்கிறான் . ) 
கேசவன் : 

TLDT , மறுபடியும் எதற்கு 
இங்கே வந்து நிற்கிறாய் ? 

ராமன் : ஸுர் , சரோஜா அம்மா அவுங்க தாயா 
ருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்குதுங்களாம் , 


என்ன 


28 


காதலும் கடமையும் 


கேசவன் ( சட்டென்று எழுந்து உட்கார்ந்து ) : 
என்ன , என்ன ? 
ராமன் : ஏராஜு அவுங்க அம்மா 

இல்லீங்க ? 
மீனாட்சி அம்மா ? அவுங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந் 
துட்டாங்களாம் . பிரக்கின் தப்பிக்கிடக்கிறாங்களாம் . 

கேசவன் ( எழுந்துகொண்டே ) : ஏண்டா , இதை 
யேன் என்னிடத்திலே அப்பவே சொல்லவில்லை ? 

ராமன் : சரோஜா அம்மா இப்பத்தானுங்க சொன் 
ஒங்க . 

கேசவன் : இப்போ சரோஜா எங்கே ? 

ராமன் : வீட்டிலே யாருமில்லேன்னு என்னிடத் 
திலே சொல்லிட்டு ஓடினாங்க . 

கேசவன் ( எழுந்து யோசனையோடு நடமாடிக் 
கொண்டே ) : வேறு ஒன்றும் சொல்லவில்லையா ? 

ராமன் : உங்களிடம் விஷயத்தைச் சொல்லச் 
சொன்னாங்க . அப்புறம் ஈஸ்வரன் விட்டபடி ஆகட்டும்னு 
சொல்லிட்டுப் போனாங்க . 

கேசவன் : ........... ம் .......... ராமா . 

ராமன் : மருந்துப் பெட்டியை எடுத்துக் காரிலே 
வைக்கட்டுங்களா ? பாவம் அந்த அம்மா நிலைமை எப்படி 
இருக்குதோ ? 

கேசவன் ( திடீரென்று முடிவுக்கு வந்தவன் போல் ) : 
சரி ...... ராமா....... பெட்டியை எடுத்துக் காரிலே வை ....... 
சீக்கிரம் . 

( ராமன் பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியே 
போகிறான் . கேசவன் புறப்படத் 

தயா 
ராகிறான் . ) 


காதலும் கடமையும் 


---------- 


காட்சி எட்டு 


- 


[ சரோஜாவின் வீடு . மீனாட்சியைப் 

பாட்சை 
செய்து சிகிச்சை செய்துவிட்டு வேறெரு அறை 
யில் கேசவன் வந்து சற்றுத் தாமதிக்கிமூன் . 
சரோஜா கவலையோடு 

பன் 

தாடர்ந்து 
வருகிறாள் ] 


சரோஜா ( கவலை படிந்த முகத்துடன் ) : டாக்டர் , 
அம்மாளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ? 

கேசவன் ; ஒன்றும் ஆபத்தில்லை . ஆனால் இருதயம் 
மிகவும் பலஹீனப்பட்டிருக்கிறது . 

சரோஜா : இன்னும் மயக்கம் தெளியவில்லையே ? 

கேசவன் : இன்னும் அரைமணியில் பிரக்ஞை வந்து 
விடும் . இப்பொழுது ஒரு ஊசி போட்டிருக்கிறேன் . 
அதனாலே இருதயத்துக்குக் கொஞ்சம் பலம் வரும் . 
ஆனால் , அப்படியே படுத்திருக்கவேணும் , எழுந்திருக் 
கவே கூடாது . நீ போய்ப் பக்கத்தில் இரு . அம்மாள் 
விழித்தவுடன் அவர்களைத் தைரியமாக இருக்கச் சொல்லு . 
அவர்களைப் பேசவிடாதே 


சரோஜா ( கவலையோடு ) : உயிருக்கு ஒன்றும் ஆபத் 
தில்லையே டாக்டர் ? 
கேசவன் : அப்படி 

அப்படி ஒன்றும் நேராதென்றுதான் 
நினைக்கிறேன் . இரண்டு மூன்றுமாதம் படுக்கையிலேயே 
இருக்கவேண்டி ஏற்படலாம் . நல்ல சிகிச்சையும் தேவை . 
முன்னாலே உடம்புக்கு ஏதாவது சரியில்லாமல் இருந்ததா ? 
சரோஜா : 

அப்படியொன்றும் தொந்தரவிருக்க 
வில்லை , ஏதோ உணலிலே ( சியே இருக்கிறதில்லை 


30 


காதலும் கடமையும் 


யென்று 


ன்றைக்குத்தான் 

சொல்லிக் கொண்டிருந் 


தாள் . 


கேசவன் ( சற்று யோசனை செய்துவிட்டு ) : அம்மா 
ளிடம் நான் கலியாணம் செய்துகொள்ளப் போவதில்லை 
என்கிற விஷயம் சொன்னாயா ? 

சரோஜா : ஆமாம் , அதைப்பற்றியெல்லாம் சேட்ட 
பிறகுதான் மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள் . 

கேசவன் ( திகைப்புற்று நின்று ) : திடீரென ஏற் 
பட்ட அதிர்ச்சிதான் காரணமாக இருக்க வேண்டும் . 
முதல் இருபத்துநாலு மணி நேரம் ரொம்ப ஜாக்கிரதை 
யாகக் கவனிக்க வேண்டும் ; பக்கத்திலே யாராவது 
இருந்து பார்த்துக் கொண்டிருந்தால் நல்லது . 

சரோஜு : நான் பார்த்துக்கொள்கிறேன் டாக்டர் .. 

கேசவன் : நீயே எப்படி இரவு முழுவதும் விழித் 
திருப்பாய் ? இன்னொருவர் யாராவது கூட இருந்தால் 
நல்லது . 
சரோஜா : 

எனக்கு இந்த ஊரிலே வேறு யாரிருக் 
கிறார்கள் ? 

கேசவன் : நான் ஒரு நர்ஸை அனுப்புகிறேன் . 
அதோடு ஆக்சிஜன் சிலிண்டரும் அனுப்பி வைக்கிறேன் . 

சரோஜா ( கவலையோடு ) : ஆக்சிஜன் கொடுக்க 
வேணுமா ? 

கேசவன் : கொடுத்தால்தான் நல்லது . அதோடு 
மூன்று நான்கு மாதம் படுக்கையிலேயே வைத்து சிகிச்சை 
பண்ணவேண்டும் . சில நாட்களில் கொஞ்சம் பலம் வந்த 
வுடன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்வது நல்லது . 
அங்கே வைத்து நான் எல்லாம் கவனிக்கிறேன் . நீ 
கவலைப்பட வேண்டியதில்லை . 


காதலும் கடமையும் 


31 


சரோஜா : ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லாமல் 
முடியாதா , டாக்டர் ? 


கேசவன் : அங்கே இருந்தால்தான் இரவு பகல் 
எந்த நேரமும் நான் கவனித்துக் கொள்ள முடியும் . நர்ஸ் 
களும் எப்பொழுதும் இருப்பார்கள் . 

சரோஜா : அப்படி அம்மாளை அங்கே கொண்டு 
போய் நீண்டநாள் வைத்திருக்க வேண்டுமானால் நான் 
உங்களிடத்திலே ஒரு விஷயம் கேட்டுக் கொள்ள வேணும் . 

கேசவன் : என்ன விஷயம் ? 

சரோஜா : உங்கள் ஆஸ்பத்திரியிலேயே நோயாளி 
களுக்குப் பணிவிடை செய்யும் வேலை எனக்குக் 
கொடுங்கள் . 


கேசவன் : உனக்கு வேலையா ? அது சரிப்படாது . 
நீ அங்கே வேலை செய்கிறதென்பது முடியாத காரியம் . 

சரோஜா ( சற்றுக் கண்டிப்பாக ) : அப்படியானால் 
அம்மாளுக்கும் அங்கே சிகிச்சை செய்யவேண்டியதில்லை . 
தருமத்திற்கு வைத்தியம் செய்து கொள்ள 

நான் 
இன்னும் அவ்வளவு கேவலமாகப் போய்விடவில்லை . 


கேசவன் : அம்மாளைச் சரியாகக் கவனிக்காவிட்டால் 
அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து நேரலாம் . இந்த 
இருதய நோய் சாதாரணமானதல்ல . 

சரோஜா : அம்மா என்றும் சிரஞ்சீவியாக இருப் 
பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை . சாவு வருவது 
நிச்சயமானால் அதை உங்களாலும் தடுக்க முடியாது . 

கேசவன் : சரோஜா, நீ பேசுவது வேடிக்கையாக 
இருக்கிறது . ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய உனக்குப் 


காதலும் கடமையும் 


பயிற்சி கிடையாது . மேலும் , நீ யாரையாவது கலி 
யாணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தவேண்டு 
மென்பது என்னுடைய விருப்பம் . 

சரோஜா : உங்களுக்கு அபிப்ட்ராயம் இருப்பது 
போல மற்றவர்களுக்கும் அவர்களுடைய தனி அபிப் 
பிராயம் இருக்கத்தான் செய்யும் . எனது வாழ்க்கையைப் 
பற்றித் திட்டம் வகுக்கத் தெரியாத அளவுக்கு நான் 
அத்தன முட்டாள் அல்ல . 

கேசவன் : நீ என்னதான் செய்ய விரும்புகிறாய் ? 

சரோஜா : நீங்கள் டாக்டராக இருந்து மக்களுக்கு 
வாழ்நாள் முழுவதும் சேவை செய்ய ஆசைப்படுகிறீர் 
கள் . நான் ஒரு நர்லாக இருந்து அவர்களுக்குச் சேவை 
செய்து அலயே என் வாழ்நாளைக் கழிக்க ஆசைப் 
படுகிறேன் . நான் கலியாணம் செய்து கொள்ளப் போவ 
தில்லை . 

கேசவன் : சரோஜா , இது மிகச் கடுமையான 
காரியம் . எப்பொழுதுமே இதே உறுதியோடு இருக்க 
முடியாது . பின்னால் வருத்தப்படுவாய் . 

சரோஜா : மன உறுதி யென்பது ஏதோ சிலருக்குத் 
தான் தனி உடைமை என்று நீங்கள் நினைப்பதானால் , 
அது தவறு என்பதை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் . 

கேசவன் : சரோஜா , அம்மாளுக்கு உடம்பு 
கெட்டுப்போனதை நினைத்து நீ இப்படித் தீர்மானம் 
செய்வது சரியல்ல என்றுதான் நான் சொல்லுகிறேன் . 
சரோஜா : ஏதாவது நெருக்கடியான 

நிலைமை 
ஏற்படும் போது தான் எல்லோரும் முக்கியமான தீர் 
மானம் செய்கிறார்கள் . அந்தத் தீர்மானத்தில் உறுதி 
யாக நிற்பது அவர்களுடைய மனத் திடத்தைப் பொறுத் 
திருக்கிறது . மேலும் , நான் இந்தத் தீர்மானத்திற்கு 


காதலும் கடமையும் 


H 


அம்மாள் மயக்கமடைந்து விழுந்த பிறகு வரவில்லை . 
எனது தீர்மானத்தைக் கேட்டுத்தான் அம்மாள் மூர்ச்சை 
போட்டு விழுந்தாள் . 

கேசவன் : நிஜமாகவா சரோஜா ? 
சரோஜா : பொய் பேசி எனக்குப் பழக்கம் கிடை 


யாது . 


கேசவன் : நீ பொய் பேசுவதாக நான் சொல்ல 
வில்லை . ஆனால் , என்னிடத்தில் இதை நீ முன்னால் 
சொல்லவில்லையே ? நான் கலியாணம் செய்து கொள்ளப் 
போவதில்லை என்பதைக் கேட்டதும் அம்மாள் மயக்கம் 
போட்டு விழுந்ததாகத்தானே சொன்னாய் ? 

சரோஜா : எனது சொந்தத் தீர்மானத்தைப்பற்றி 
உங்களிடம் சொல்ல வேண்டியதில்லை என்று அப் 
பொழுது நினைத்தேன் . பட்டணத்துக்குப் போய் அங்கே 
நர்ஸாக வேலை செய்வ தென்று தீர்மானித்திருந்தேன் , 
ஆனால் இப்பொழுது நிலைமை அதற்கு இடங் கொடுக் 
காத்தால் உங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை கேட்கிறேன் . 
அம்மாளை இந்த நிலையிலே நான் சென்போக்குக் கொடு 
போக முடியாது . 

கேசவன் : நர்ஸாக வேலை செய்வதற்கு உனக்குப் 
பயிற்சி கிடையாதே ? 

சரோஜா : பிறக்கும்போதே யாரும் நர் ைகப் 
பிறந்துவிடவில்லை . நான் அந்த வேலையைச் சுலபமாகக் 
கற்றுக்கொள்ள முடியும் . 


கேசவன் ( சற்று யோசித்து ) : சரி , சரோஜா , உன் 
விருப்பப்படியே ஆஸ்பத்திரியில் வேலை செய்யலாம் ... 
ஆனால் ... நீ தனிப்பட்ட சலுகை ஒன்றும் எதிர்பார்க்கக் 
கூடாது . 


34 


காதலும் கடமையும் 


- 


அதையெண்ணி 


சரே ஜா : நான் அப்படி ஒன்றும் எதிர்பார்க்க 
மாட் டேன் . மற்ற ஊழியர்களுக்குக் கிடைக்கும் மரி 
யாதை எனக்குக் கிடைத்தால் போதும் ... இந்த வகையி 
லாவது உங்களுக்குப் பக்கத்திலிருந்து மக்களுக்குச் 
சேவை செய்யும் வாய்ப்புக் கிடைத்தால் அதே போதும் . 

கேசவன் : கல்லூரியில் படிக்கிற காலத்திலிருந்து 
நாம் ஒருவரையொருவர் தெரிந்துகொண்டிருக்கிறோம் . 

அதிகமான தொடர்பு வைத்துக் 
கொள்ள நினைக்கக் கூடாது . 

சரோஜா : நீங்கள் குறிப்பிடுகிற விஷயம் எனக்குப் 
புரியாமலில்லை . நான் உங்களுடைய தீர்மானத்திற்குப் 
பங்கம் ஏற்படுமாறு ஒருவகையிலும் நடக்கமாட்டேன் .. 
கேசவன் : சர், சரோஜா , நீ 

உறுதியோடு 
இருக்கும் வரையில் எனக்கு ஆட்சேபமில்லை...நான் 
போய் நர்ஸை உடனே அனுப்புகிறேன் . 

[ புறப்பட்டுப் போகிறான் . கையில் வைத்தியப் 
பெட்டி 

இருக்கிறது . சரோஜா பார்த்துக் 
கொண்டு நிற்கிறாள் . ] 


மன 


தீரை 


இரண்டாம் அங்கம் 


காட்சி ஒன்று 


[ கேசவனுடைய ஆஸ்பத்திரியில் ஓர் அறை . 

மீனாட்சி ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருக் 
கிறாள் . பக்கத்திலே ஒரு கட்டில் இருக்கிறது : 
நர்ஸ் உடையில் சரோஜா நின்று தாயாரைக் 
கவனித்துக்கொண்டிருக்கிறாள் . காலை நேரம் . 

சுமார் ஒன்பது மணியிருக்கும் . ) 
மீனாட்சி : சரோஜு , ஆஸ்பத்திரிக்கு வந்து நாலு 
மாசத்திற்கு மேலாகிறது . இனியாவது வீட்டுக்குப் 
போகலாமா ? எனக்கு இப்போ உடம்புக்கு நன்றாகத் 
தானே இருக்கிறது ? 

சரோஜா : போகலாம் அம்மா . டாக்டரும் அப் 
படித்தான் சொன்னார் . இனி 3 மல் பயம் இல்லை அம்மா . 
மருந்து கூடச் சாப்பிட வேண்டியதில்லை . 

மீனாட்சி : என்னைப்பற்றி எனக்கு எப்பொழுதும் 
பயமில்லை . உன்னைப்பற்றித்தான் எனக்குக் கவலையாக ... 

சரோஜா : இந்த மாதிரி கட்பலை தான் கூடாதம்மா .. 
மனதை அலட்டிக்கொள்ளாமல் இருக்கவேணுமென்று 


36 


காததும் கடமையும் 


NI 


TIL பாவா 


டாச்டர் செல்லுகிறர் . இல்லாவிட்டால் இந்த நோய் 
திரும்பவும் வந்தாலும் வந்துவிடுமாம் . 

மருட்சி : உன்னப்பற்றிக் கவலைப்படாமல் எப்படி 
இருக்க முடியும் + ராஜா? 

சரா : நான்தான் அன்றைக்கே தீர்மானம் 
செய்துவிட்டன. இனி 3 மல் என்னைப்பற்றி எதுக்குச் 
கவலை ? 


மீனாட்சி : அதெல்லாம் சரியில்லை சரோஜா . ஆண் 
பிள்ளாயென் பல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் . 
பெண்கள் அப்படி இருக்க முடியுமா ? 

சரோஜூ : ஏன் இருக்கப்படாது ? பெண்ணென் 
முல் கட்பாளம் 

பண்ணிக்கொண்டு தான் ஆக வேணு 
மென்று கட்டாயம் ? 


மீனாட்சி : நீ இன்னும் உலகம் தெரியாமல் பேசு 
கிறாய் . நானிருக்கிற வரையில் உனக்குப் பயமில்லை . அதற் 
கப்புறம் உனக்கு யார் துணை ? இருந்த பந்துக்களையும் 
உதறித் தள்ளிவிட்டு இங்கே வந்துவிட்டோம் . 

சரோஜ . : எனக்கு எதற்காக இன்னொருத்த 
ருடைய துணை வேணும் ? நான் தனியாகவே இருக்க 
முடியும் . 


மீனாட்சி : இப்பொழுதுதான் என்னமோ வேலை 
செய்கிருய் . கொஞ்சம் வயசாகி , சக்தி குறைந்து போனால் 

என்ன செய்கிறது ? நமக்கென்ன சொத்தா 
நிறைய இருக்கிறது ? அப்பா சம்பாதித்த கொஞ்சம் 
பண மும் உன் படிப்புக் கே சரியாகிவிட்டது . பட்டணத்தி 
லிருக்கிற அந்த வீடு ஒன்று தான் மிச்சம் . 

அதற்கும் 
இப்போ வாடகை வருவது குறைந்துபோய்விட்டது . 


காதலும் கடமையும் 


சரோஜா : அம்மா , 

க் கவலையெல்லாம் 
உனக்கு வேண்டாம் . நோயால் கஷ்டப்படுகிற மக்களுக் 
குச் சேவை பண்ணுகிறதிலே எனக்கு அளவில்லாத 
சந்தோஷம் இருக்கிறது . அது போதும் . 

மீனாட்சி ( சற்றுக் கோபமாக ) : உன்னைப் படிக்க 
வைத்ததே தப்பாகப் போய்விட்ட 

து . 
சரோஜ.ா : ( சமாதானம் செய்யும் வகையில் ) : 
அம்மா , நான் சந்தோஷமாக வாழவேண்டுமென்று 
தானே படிக்கவைத்தீர்கள் ? இப்பொழுது நான் மிகுந்த 
சந்தோஷத்தோடிருக்கிறேன் . உன்னைப்பற்றித்தான் 
எனக்குக் கவலையெல்லாம் . 

மீனாட்சி : படிக்கவைக்காமலிருந்தால் இத்த டாக் 
டரை நீ பார்த்தே இருக்கமாட்டாய் . 
சரோஜா : 

அம்மா , மக்களுக்குச் சேவை செய்யும் 
பாக்யம் எனக்கு இந்த டாக்டரால்தான் கிடைத்தது . 
அதற்காக நீ சந்தோஷப்படவேனாம் . 

மீனாட்சி : நான் டாக்டரிடத் சிப் பார்க் 
கட்டுமா ? 


சரோஜா : என்ன பேசட்போகிறாய் ? 

மீனாட்சி : அந்த ராஜு இப்போ சந்தோஷமாகத் 
தானே இருக்கிறான் ? 

சரோஜா : அவனைப்பற்றித்தான் நேற்பக்கம் 
உனக்குச் சொன்னேனே ? அவன் மனைவி இறம் போய் 
மூன்று மாதங்கூட ஆகவில்லை ; அதற்குள்ளே வேரு 
பெண்ணைக் கலியாணம் செய்து கொண்டான் , நாகால்லி 
என்பது அந்தப் பெண்ணின் பெயர் . இப்போது இரண்டு 
பேரும் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் . 


கா . 


3 


38 


காதலும் கடமையும் 


மீனாட்சி : இதெல்லாம் உனக்கு எப்படித் தெரிந் 
தது ? 


8 


சரோஜா ; இங்கே வேலைக்காரன் ராமன் இருக் 
கிருனே , அவன் தான் முதலில் எனக்குச் சொன்னான் . 
அப்புறம் ஒரு நாள் ராஜுவையும் நாகவல்லியையும் 
நானே நேரில் பார்த்தேன் . 
மீனாட்சி : எங்கே பார்த்தாய் ? 

? 
சரோஜா : நாகவல்லிக்கு ஏதோ கொஞ்சம் உடம் 
புக்கு ஆகவில்லை . முழுகாமல் இருக்கிறாள் போலிருக் 
கிறது . அடடா , அதற்கு அவன் பட்ட அவஸ்தை 
அதைப் பார்க்க வேணுமே ! அவர்கள் இரண்டுபேரும் 
அப்படி அன்போடிருக்கிறார்கள் . 

மீனாட்சி : அதைப் பற்றித்தான் டாக்டரிடம் 
சொல்லலாமென்றிருக்கிறேன் . ராஜு சந்தோஷமாக 
இருக்கிமுனென்று தெரிந்தால் டாக்டர் தம் 
மாற்றிக் கொள்ளுவார் . 


மனசை 


மனசை 


சரோஜா : அம்மா வேண்டவே வேண்டாம் . 
டாக்டர் கோபித்துக் கொள்ளுவார் . அவர் 
அப்புச் சுலபமாக மாற்ற முடியாது . 

மீனாட்சி : பின்னே என்னதான் செய்வதுசரோஜா? 
நீயோ கலியாணம் பண்ணிக்கிறதானால் அவரைத்தான் 
பண்ணிக்கொள்வேனென்று பிடிவாதமாக இருக்கிறாய் . 
இரண்டு பேரும் இப்படி இருந்த 

இப்படி இருந்தால் வேறு என்னதான் 
பண்ணுவது ? 
+ ரோஜா ( சாந்தமாக ) : 

ஒண்ணுமே 

பண்ணி 
வண்டாம் . இப்பொழுது இருக்கிறது போலவே இருந் 
தால் போதும் . 


காதலும் கடமையும் 


39 


மீனாட்சி : அப்போ உனக்குக் கலியாணமே வேண் 
டாமா ? டாக்டர் சம்மதித்தாலும் உனக்கு வேண்டாமா ? 


சரோஜா : 

ஏம்மா , இந்த விஷயத்தில் என் மன 
செல்லாம் உனக்குத் தெரியாதா ? டாக்டர் சம்மதித்தால் 
எனக்கு என்ன ஆட்சேபம் இருக்க முடியும் ? ஆனால் , 
அவர் கோபித்துக் கொண்டு என்னை இந்த இடத்திலே 
வேலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிடக்கூடாது 
அதுதான் எனக்குக் கவலை . 


மீனாட்சி : நானாகவே டாக்டரிடம் பேசிப் பார்க் 
கிறேன் . நீ அதிலே சம்பந்தப்படவேண்டாம் . உன்னிடத் 
திலே கேட்டதாகவே நான் சொல்லப் போகிறதில்லை . 
அப்போ சரிதானே ? 

சரோஜா : என்னமோ செய்யம்மா ? எனக்கென்ன 
வோ பயமாக இருக்கிறது . 
மீனாட்சி ஒண்ணும் பயமே 

வேண்டாம் - நான் 
பக்குவமாக அவரிடம் பேசிப் பார்க்கிறேன் . டாக்டரும் 
இப்போ கொஞ்சம் பிரியமாகத்தான் இருக்கிறார் . 


சரோஜா : அம்மா , இன்னும் கொஞ்ச நாளைக்குப் 
பிறகு வேண்டுமானால் .... 


மீனாட்சி : நீ சும்மா இரு சரோஜா . டாக்டரிடத் 
திலே நான் இன்றைக்கு வீட்டுக்குப் போகிற விஷயம் 
பேசவேணும் . அதே சமயத்திலே மெல்ல இதைப்பற்றி 
யும் சொல்லுகிறேன் . நீ குறுக்கே நிற்கப்படாது . 

( சரோஜா ஒன்றும் தீர்மானம் செய்ய முடியாத 

நிலையில் மனப்போராட்டத்தோடு நிற்கிறாள் . 
மீனாட்சி அவள் நிலையை நன்கு 

கவனித்து 
விட்டு மேலும் பேசுகிறாள் . ) 


காதலும் கடமையும் 


* 


சரோஜூ , வெய்யிலிலே உலர்த்தப்போட்டிருந் 
சேல யெல்லாம் காய்ந்திருக்கும் , நீ போய் எடுத்து 
கொண்டு வா . டாக்டர் வரும் நேரமும் ஆகிவிட்டது . ! 

[ ச 3ராஜு தயக்கத்தோடு வெளியே போகிறாள் . 


திரை 


காட்சி இரண்டு 


( கேசவன் தனது அறையில் தனியாக அமர்ந்தி 

கிறான் . முகத்தில் கோபக்குறி இலேசா 
தோன்றியது . சரோஜா உள்ளே நுழைகிறா 

காலை மணி பத்திருக்கும் . ] 
சரோஜா : டாக்டர் , நீங்கள் என்னை அழைத் 
தாக ராமன் சொன்னான் , 

3 கசவன் : சரோஜா உன்னிடம் ஒரு விஷயம் தல் 
யாசப் பேசவேனுமென்று கூப்பிட்டேன் . 

சரோஜா ( சந்தோஷத்தோடு , தயக்கத்துடன் 
என்ன டாக்டர் ... ? 

செவன் : உன் தாயார் என்னிடம் பேசிய விவு , 
மெல்லாம் உனக்குத் தெரியுமா ? 
நான் அம்மாளை உங்களிடம் பே 

ரு 
வேண்டாமென்று தடுத்தேன் . ஆனால் , அவர்கள் கேட 
வில் ..... 

கேசவன் ( கடுமையாக ) : பழியை அவர்கள் மே 
சுமத்த வேண்டாம் . நீ கொஞ்சங்கூடச் சம்மதி : 
வில்லையா ? 

சரோஜா ( இரங்கிய குரலில் ) : டாக்டர் 
தடுக்க முயன்றது வாஸ்தவம் . ஆனால் , உள்ளுக்குள் க்க 


சரோஜா 


நாவ 


காதலும் கடமையும் 


HE 


. 


என்று 


நம்மா உங்களிடம் பேச வேண்டு மென்பதிலே -சை 
பத்ருக்கத்தான் செய்தது , அதை 
து . நக்க முடியாது . 
ள் . கேன் : அப்போ 

வே 
எக்குத் தகுதியில்லை - இன்றே போய்ட்டு . 

சரோஜா ; இந்த மாதிரி கோபிப்பீர்கள் 
என் அம்மாளிடம் பரிந்து பரிந்து கொள்ளைன் . ஆனால் 
வர்களுக்கென்ன வோ ஒரே நம்பிக்கை. அத தான் 
தி னும் கடைசியாகப் பேசாமலிருந்துவிட்டேன் . என் 
யார் வீணாகக் கவலைப்பட்டு மறுபடியும் இருதயக் 
காளாறு வரக்கூடாதே என்றுதான் எனக்கர் கவ : 
க இருந்தது . அதை நினைத்தே நான் அம்பளை அதிக 
கத் தடுக்கவில்லை . 


, 


கோவன் : இருந்தாலும் நீ செய்தது தப்பு , என் 
தடைய தீர் னத்தைக் குலைப்பதற்கு , தந்தி / LT ++ 
ழ்ச்சி செய்திருக்கிறாய் . 

சரோஜா : இதில் ஒன்றும் கும்சியா தந்திரமே. 7 
ல்லை , டாக்டர் . ஏதோ பெண்ணுள்ளத்திலே ஏற்பட்ட 
பலந்தான் காரணம் . அதற்கும் தகுந்த காரணம் 
ல்லாமலில்லை . அந்த ராஜு ( னக் காட்டலும் 
ப்போது சந்தோஷமாக செத்திருர். 

முதல்வன் 
ருந்தபோதுகூட அவர் இவ்வள பத்தாமாக 
ருந்ததில்லை . 
கேசவன் ; அது உனக்கெப்படித் தெயும் 

மனைவி இறந்துபோய் மூன் வ 
சத்திலேயே வேறு கலியாணம் செய்து கொண்டதால் 
வரைப்பற்றிக் கொஞ்சம் விசாரித்துப் பார்த்தேன் . 
கத்து வீட்டுக்காரரெல்லாம் இப்போ வ முன்னக் 


சரோஜா : 


காதலும் கடமையும் 


காட்டிலும் சந்தோஷமாக இருப்பதாகத்தான் சொல்லு 
கிறார்கள் . நேரிலும் நான் அதைக் கண்டிருக்கிறேன் . 


(கேசவன் : அவர் மனதிலே எத்தனை வேதனை 
இருக்குமோ -- அது அவர்களுக்கு ... எப்படித் தெரியப் 
போகிறது ? உனக்குத்தான் எப்படித் தெரிய முடியும் ? 


சரோஜா : நடவடிக்கையிலிருந்து கொஞ்சமாவது 
உண்மை தெரியாமலா போகும் ? 

கேசவன் . அவர் தமது முதல் மனைவியை இழந்த 
துக்கத்தை மறப்பதற்காகவே இப்படி வெளித்தோற்றத் 
திற்குக் குதூகலமாக 

நடந்து கொண்டு இருக்கலாம் . 
துக்கத்தை மறக்க அதுவும் ஒரு வழிதானே ? 


சரோஜா : இருந்தாலும் எனக்கு அது இயற்கை 
யாகத் தோன்றவில்லை . துக்கமிருந்தால் அது ஒரு சமயத் 
தில் இல்லாவிட்டாலும் மற்றொரு சமயத்திலே வெளி 
யாகாமல் போகாது . 

கேசவன் : சரோஜா அதைப்பற்றி 
செய்ய நான் உன்னைக் கூப்பிடவில்லை . 


ஆராய்ச்சி 


சரோஜா ( கொஞ்சம் தயங்கி நின்று ) : டாக்டர் , 
என் தாயாரைத் தங்களிடம் பேசவிட்டது தவறென்று 
எனக்கு இப்பொழுது தெளிவாகப் படுகிறது . என்னை 
மன்னித்து விடுங்கள் ; இனிமேல் இப்படி எதுவும் நேராது . 


கேசவன் : 

எனக்கு இனிமேல் நீ இங்கு வேலை 
செய்வது இஷ்டமில்லை . 

சரோஜா : அப்படிச் சொல்லாதீர்கள் டாக்டர் . 
என் மனம் ஒடிந்து போவதோடு என் தாயாரின் நிலைமை 


--- 


காதலும் கடமையும் 


43 


யும் மறுபடியும் கெட்டுப்போகும் . இந்த ஒரு பிழையை 
மன்னித்துவிடுங்கள் , மறுபடியும் இப்படி ஏற்படாது . 

கேசவன் ( யோசனை செய்து ) : ம் ...பார்க்கலாம் . 
உன் தாயாரின் நிலைமையை எண்ணி இந்த முறை 
விட்டுக் கொடுக்கிறேன் . ஆனால் , இன்றிலிருந்து நீ நமது 
பிரசவவிடுதிக்குப் போய் அங்கிருந்தே வேலை செய்ய 
வேணும் . இங்கே வேண்டாம் . 


வேலை 


சரோஜா : பிரசவ விடுதியிலா? ... அங்கே 
செய்ய நான் பயிற்சி பெறவில்லையே ? 


கேசவன் : இங்கே வரும்போது மட்டும் 
கென்ன பயிற்சி இருந்தது ? அதைப்போல அங்சேயும் 
பழகிக்கொள்ளலாம் . அங்கே போகச் சம்மதமானால் 
இருக்கலாம் . இல்லாவிட்டால் .... 


. 


சரோஜா : சரி டாக்டர் , உங்கள் உத்திரவுப்படியே 
அங்கு வேலை செய்கிறேன் . ஆனால் , ஒரு விஷயம் நான் 
தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் . 

கேசவன் : என்ன விஷயம் ? 
சரோஜா : 

அங்கே வேலை செய்யச் சொல்லுவதன் 
காரணம் என்ன ? 


.. 


கேசவன் : உன்னை நான் பார்க்கும் சந்தர்ப்பம் 
குறையும் ; அதுதான் காரணம் . 

சரோஜா : ஓ ... அதுதான் காரணமா ? அப்படி 
யானால் சரி டாக்டர் , எனக்கும் சம்மதம் . 
கேசவன் : அம்மாளை 

வீட்டுக்கு 

அனுப்பிவிட்டு 
நீயும் இன்றைக்கே பிரசவ விடுதிக்குச் செல்லலாம் . 


காதலும் கடமையும் 


சரோஜா : அப்படியே செய்கிறேன் டாக்டர் .. 
[ புறப்பட்டுப் போகிறாள் . இருவருடைய உள்ளத் 

திலும் பெரிய போராட்டம் ஏற்படுகிறது . ) 


திரை 


காட்சி ஒன்று 
( பிரசவ விடுதியிலே ஓர் அறை . குழந்தையொன்று 

தொட்டிலிலே தூங்கிக்கொண்டிருப்பதற்கு 
அறிகுறியாக ஒரு பக்கத்தில் தொட்டில் தெரி 
கிறது . நாகவல்லியும் சரோஜாவும் 
கொண்டிருக்கிறார்கள் . நாகவல்லிக்கு வயது 
இருபது இருக்கலாம் . கபடமறியாத பெண் . 
ணென்பதை அவள் பேச்சுக் காண்பிக்கிறது . 

காலை பத்து மணி . ] 
நாகவல்லி : அக்கா நீங்கள் எனக்குத் தெய்வம் 
போல , உங்களை ஒருநாளும் நான் மறக்கமாட்டேன் . 

சரோஜா : நான் உனக்கு அப்படி என்ன உதவி 
செய்துவிட்டேன் ? இந்த ஏற்பாடுகளெல்லாம் டாக்டர் 
தான் செய்கிறார் . அவரைத்தான் நீ வாழ்த்தவேணும் . 

நாகவல்லி : இருந்தாலும் நீங்கள் இல்லாவிட்டால் 
நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேனோ? முதல் பிரசவம் 
ரொம்பக் கஷ்டமா இருக்குமென்று எல்லோரும் சொன் 
னார்கள் . அப்படித்தான் ஆய்விட்டது . உங்கள் உதவி 
யால்தான் நான் தப்பிப் பிழைத்தேன் .. குழந்தையும் 
சௌக்கியமாகவே இருக்கிறது . 

சரோஜா : குழந்தை தூங்குகிறானா? 

நாகவல்லி : இப்பத்தான் தூங்கினான் . அவன் 
மட்டும் பெண்ணாய்ப் பிறந்திருந்தால் உங்கள் பெயரைத் 
தான் அதுக்கு வைத்திருப்பேன் . 


காதலும் கடமையும் 


சரோஜா ( புன்னகையுடன் ) : குழந்தையை வீட் 
டுக்கு எடுத்துப் போன பிறகு ஜாக்கிரதையாகப் பார்த் 
துக் கொள் . ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் உடனே 
என்னிடம் வா , 


நாகவல்லி : ஆகட்டும் அக்கா . நீங்கள் சொல்லிக் 
கொடுத்த மாதிரியே குழந்தைக்கு எல்லாம் செய்கிறேன் . 
நீங்களும் குழந்தையைப் பார்க்க எப்பவாவது எங்கள் 
வீட்டுக்கு வரவேணும் . 

என்னாலே வெளியே அடிக்கடி போக 
முடியாது . இங்கே வேலை அதிகமாக இருக்கும் . 


சரோஜா : 


நாகவல்லி : 

ஆமாம் அக்கா . நானும் பார்த்துக் 
கொண்டுதானிருக்கிறேன் . எப்போ பார்த்தாலும் ஏதா 
வது பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் . உங்களுக்குச் 
சலிப்பே இருக்காதோ என்னமோ ? இருந்தாலும் ஒரு 
நாளைக்காவது எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரவேனும் . 
அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் . 
சரோஜா : 

ராஜு இப்போ உன்னை அழைத்துப் 
போவதற்கு வருவாரா ? 

நாகவல்லி : ஆமாம் , இன்னும் ஒருமணி நேரத் 
திலே வந்திடுவார் .... ( கொஞ்சம் தயங்கி அக்கா , நான் 
வீட்டுக்குப் போகிறதுக்கு முன்னாலே உங்களிடத்திலே 
ஒரு விஷயம் கேட்கலாமென்று ரொம்ப நாளாக ஆசை 
கோபிக்க மாட்டீங்களே ? 


சரோஜா : 

கோபமென்ன 
மாகக் கேள் . 


நாசவல்லி ? 


தாராள 


நாகவல்லி தயங்கி ) : நீங்கள் ஏன் .........இன்னும் 
கலியாணம் பண்ணிக்கவில்லை ? 


காதம் கடமையும் 


7 


பு 


= 3y7PT : இதைத்தானா சேட்க வந்தாய் ? எனக் 
தெரச் + யாணம் ? நான் கலியாணமே செய்து 

சிதல்ல. 
நாசவல்லி : அக்கா , ஊரிலே என்னென்னமோ 
செங்க 
ளே ? இந்த டாக்டரையே கலியாணம் 
பன்விசிறதா இருந்தீங்களாமே ? 

ச ரா ( சற்று யோசனை செய்த பிறகு ) : அதெல் 
GUTI 

போன ஜன்மத்துக் கதை , நாகவல்லி - அதை 
யெல்லாம் நம்ப வேண்டாம் . 


57 =வலி : அக்கா , அப்படிச் சொல்லி மறைக் 
சாதிங் .17 - கலியாணம் திடீரென்று ஏனோ நின்று 
போச்காட் - அதனாலேதான் உங்கள் அம்மாவுக்கும் 
மயக்கம் போட்டு உயிருக்கே ஆபத்தாகப் போய் 
விட்டுதாட் . 

சரோஜா : இதெல்லாம் யார் சொன்னது உனக்கு ? 

நாசவல்லி : என்னமோ அக்கா , நாலு பேர் சொன் 
னதைத்தான் உங்களிடத்திலே கேட்கிறேன் . 

நான் 
சொன்னது தப்பாக இருந்தால் என்மேல் கோபம் 
கொள்ளப் படாது . இன்னும் உங்களைப்பற்றி என்னென் 
7 : மோ அவதுாகப் பேசிக்கிறார்கள் . 

சரோஜா . நாகவல்லி , நீ அவர்கள் சொல்லுவதை 
யெல்லாம் நம்புகிறாயா ? 

நாசவல்லி : இல்லையக்கா , இருந்தாலும் உங்க 
டத்திலே சொல்லிவைக்கிறது நல்லதுதானே ? 

சரோஜூ : அது சரிதான் . 
நாகவல்லி : அக்கா , கலியாணம் ஏன் நின்னு 


காதலும் கடமையும் 


* 


சரோஜா : நாகவல்லி , நடந்த 

நாகவல்லி , நடந்த விஷயமெல்லாம் 
உன்னிடத்திலே விவரமாகச் சொல்லுகிறேன் . அதற்கு 
முன்னாலே உன்னை நானொன்று கேட்கிறேன் . அதற்கு 
ஒளிக்காமல் பதில் சொல்லுவாயா ? 

நாகவல்லி : அச்கா , உங்களிடத்திலே நான் எதை 
யும் ஒளிக்கவே மாட்டேன் , கேளுங்கள் . 

சரோஜா : இப்.ே 17 உனக்குக் கலியாணம் 
எத்தனை மாதமாயிற்று ? 

நாகவல்லி ( நாணத்தோடு ) : எட்டு மாதந்தான் 
ஆச்சு , அக்கா , நீங்கள் கேட்கிறது எனக்குப் புரிஞ்சு 
போச்சு . 

சரோஜூ : அதனாலேதான் சந்தேகமாகக் கேட் 
டேன் . 

பரவாயில்லை - முன்னாலேயே , - உங்களுக்குள் 
ளேயே ......... 
நாகவல்லி : 

அவரை எனக்கு ரொம்ப நாளாகத் 
தெரியும் . ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சுது ...... 

சரோஜா : சரி , நாசவல்லி . அதைப்பற்றி நான் 
குற்றமொன்றும் சொல்லவில்லை . தெரிந்து கொள்ள 
வேணு மென்றுதான் கேட்டேன் . 

நாகவல்லி : நீங்கள் கேட்டதுக்கு நான் ஒளிக் 
காமல் சொல்லிவிட்டேன் . இப்போ நீங்கள் சொல்ல 
வேணும் . 

சரோஜா : ஆகட்டும் நாகவல்லி , விவரமாகச் 
சொல்லுகிறேன் . 

என்னுடைய அறைக்குப் 
போவோம் . 

அங்கே கொஞ்சம் 

வேலையிருக்கிறது . 
அதைச் செய்து கொண்டே பேசுவோம் . 

நாகவல்லி : சரி அக்கா , அங்கேயே போவோம் . 


வா , 


காதலும் கடமையும் 


ராஜ , 

குழந்தை அழ மாட்டானே ? 
நாகவல்கள் : இப்பொழுதுதான் தூங்கினான் . இன் 
ஐம் எழுந்திருக்க நேரமாகும் . வாருங்கள் போகலாம் 

[ 375 வல்லி தொட்டிலருகில் சென்று பார்த்துவிட்டு 

வருகிள். இருவரும் புறப்படுகிறார்கள் . ) 


காட்சி நான்கு 


[ராவின் வீட்டிலே ஓர் அறை . ராஜுவும் 

நாகவல்லியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் . 
குழந்தை தூங்கிக்கொண்டிருக்கிறது என்ப 
தற்கு அறிகுறியாக ஒரு கோடியிலே 

தொட்டில் இருக்கிறது . உச்சி வேளை . ] 
நசவல்லி : அந்த சரோஜு அக்கா இருக்கிறார் 
களே என்னை ரொம்பவும் நல்லாக் கவனித்தார்கள் . நம்ம 
குழந்தையிடத்திலே அவர்களுக்கு உயிர் . 

ராஜு : அப்படியா ? அந்தம்மா ரொம்ப நல்ல 
வுங்கன்னு எல்லோரும் பேசிக்கிறார்கள் . 

நாக : டாக்டரும் நல்லவவர் தான் . ஓய்வொழிச் 
சல் இல்லாமல் வந்தவர்களை யெல்லாம் கவனித்துக் 
கொண்டே இருக்கிறார் . ஆஸ்பத்திரியிலே சதா வைத் 
தியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் . அதற்கு மத்தி 
யிலே பிரசவ விடுதிக்கும் போய் அங்கேயும் எல்லாம் 
கவனிக்கிறார் . இத்தனைக்கும் பணத்தைப் பற்றி நினைக் 
கிறதே இல்லை . முக்கால் வாசிக்கும் மேலே எல்லாம் தரும் 
வைத்தியம் தான் . 
நம்மகிட்டக்கூட 

பணம் 

வாங்கவே 
மாட்டேனென்று சொல்லி விட்டாரே ? நானும் எவ் 


49 


காதலும் கடமையும் 


காம 


வளவோ வற்புறுத்தியும் 

அவர் வாங்கிக் 

கொள்ள 
வில்லை . 
நாகவல்லி : அதற்குக் காரணம் 

உங்களுக்குத் 
தெரியாதா ? அது ஒரு பெரிய கதை . எல்லாம் சரோஜா 
அக்கா இன்றைக்குத்தான் நான் இங்கே வருவதுக்கு 
முன்னாலே சொன்னார்கள் . 
ராஜூ : 

என்ன அது ? அந்த அம்மாளைப்பற்றி 
என்னமோ காதிலே எனக்கும் விழுந்தது . 

நாகவல்லி : அதெல்லாம் சுத்தப் பொய் . நானும் 
அப்படித்தான் கேள்விப்பட்டேன் . இன்றைக்குத்தான் 
உண்மை தெரிந்தது . அந்த அக்காளை நினைத்தால் 
எனக்கு நெஞ்சு வெடிச்சுப் போறமாதிரி இருக்கிறது . 
எல்லாம் உங்களாலே வந்தது தான் , 

ராஜு என்னாலேயா ? அதென்ன அப்படி ? எனக்கு 
அந்த அம்மாளையே முன்னாலே தெரியாதே ? 

நாகவல்லி : அந்த டாக்டர் சரோதுக்காத் 
தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருந்தாரா . - 
வருஷத்துக்கு முந்தி நீங்கள் அவசரம் அவர்க்கா 
வீட்டுக்குக் கூப்பிட்டீங்களே அன்றைக்குத்தான் ச .. 
யாணம் பண்ணிக்கிறதாகவே முடிவு செய்தார்களாம் . 
ராஜு ( யோசனையோடு ) : 

L ......... 
றைக்கா ? 

நாகவல்லி : ஆமாம் . சரோஜா அக்காடாப் பூங்கா 
விலே சந்தித்துப் பேசிவிட்டு டாக்டர் நேராக இங்கே 
வந்தாராம் . 

ராஜு (ஊன்றிக் கேட்டுவிட்டு ) : அப்படியா? 
அவர் வருவதற்கு முன்னாலேயே 

இவள் இறந்து 


- 


காதலும் கடமையும் 


மீனாட்சி : நாகவல்லியைப் பற்றி சரோஜா அடிக்கடி 
என்னிடத்திலே பேசிக் கொண்டிருப்பாள் . 


ஏ .7 ஜு : உங்கள் மகளைப்பற்றியும் நாகவல்லி என் 
னிடத்திலே பேசாத நாளே கிடையாது . சரோஜ 
ரொம்பத் தங்கமானவங்க . 

மீனாட்சி ( பெருமூச்சு விட்டு ) : இருந்து என்னப்பா 
செய்கிறது ? சரோஜு ரொம்ப நல்லவள் தான் . ஆனால் 
அவள் வாழ்க்கையை நினைத்தால் எனக்கு நெஞ்சு வெடித் 
துப் போகிற மாதிரி இருக்கிறது . 


மனசாக 


ராஜு : அந்த டாக்டர் இப்படிக் கல் 
இருக்கப்படாது . என்னை நினைச்சி அவர் எதுக்கு இப்படி 
விரதம் கொண்டிருக்கிறார் ? எனக்கு இப்போ ஒண்ணும் 
குறைச்சலே இல்லையே ? 


மீனாட்சி : ராஜு , உங்களுக்கு அந்த விஷயமெல் 
லாம் தெரியுமா ? 

ராஜு : நாகவல்லி எல்லாம் சொன்னாள் . அதைக் 
கேட்டதிலிருந்து எனக்கும் மனசுக்குச் சரியாக இல்லங்க. 

மீனாட்சி : டாக்டர் மனசை மாற்றவேண்டுமானால் 
அது உங்களால் தான் முடியும் . 
ராஜு : என்னாலேயா ? 

மீனாட்சி : ஆமாம் நீங்கள் இப்போ சந்தோ 
மாக இருக்கிற விஷயத்தைப்பற்றி நன்றாக அவருக்கு 
எடுத்துச் சொன்னால் அவர் நம்புவார் . அதை நாங்கள் 
சொன்னால் அத்தனை நம்பிக்கை வராது . 

ராஜு : நான் டாக்டரிடம் சொல்லுவதற்கு இந்த 
நிமிஷமே தயார் . 


காதலும் கடமையும் 


ஏன் ? 


கூட 


மீனாட்சி : நீங்கள் தான் சொல்லி அவரை எப்படி 
பாவது மாற்றவேணும் . சரோஜாவுக்காக இந்த உப 
காரத்தை நீங்கள் செய்யக் கூடாதா ? 
ராஜு : நிச்சயமாகச் 

செய்யறேன் . இன்னும் 
என்னாலே வேறு என்ன ஆகுமானாலும் செய்யறேன் . 

மீனாட்சி : சரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரியக் 
A டாது . 

ராஜு : 
மீனாட்சி : தெரிந்தால் அவள் சம்மதிக்கமாட்டாள் . 
டாக்டரிடம் போய் இதைப் பற்றிப் பேசவே கூடாது 
என்று சொல்லுவாள் . 
ராஜு : அப்படியா ? சரி . 
மீனாட்சி : நாகவல்லியிடத்தில் 

சொல்லப் 
-டாது . அவளிடத்திலே சொன்னால் அவள் வாய் சும்மா 
இருக்காது ; சரோஜாவிடம் உடனே சொல்லி விடுவாள் . 

ராஜு : நான் யாரிடத்திலும் சொல்லமாட்டே 
சட்மா . காரியம் ஆனால் போதும் . இந்தக் காரியத்திலே 
ஜயித்துவிட்டால் எனக்கும் 

நிம்மதியாப் 
பாகும் . அப்புறம் எனக்கும் கவலையே இருக்காது . 
மீனாட்சி : உங்களாலேதான் இது ஆகும் .. 
ராஜு : இன்றைக்கே டாக்டரிடம் போகிறேன் . 
பங்கள் கவலைப்படாதீர்கள் . 

மீனாட்சி : எனக்கு இதே கவலைதானப்பா. 
ரோஜாவும் ஒரே பிடிவாதமாக இருக்கிறாள் . 

ராஜு : உங்களுக்கு இனிமேல் கவலை வேண்டாம் . 
நான் இப்பவே டாக்டரைப் பார்த்துப் பக்குவமாகப் 


ப 


மனசு 


54 


காதலும் கடமையும் 


பேசப் போகிறேன் . நீங்கள் என்னை வரச் சொன்னது 
எனக்கே நல்லதாச்சு . நான் போய்ட்டு வர்ரனம்மா . 

[ புறப்பட்டுப் போகிறான் . ] 


காட்சி ஆறு 


ஓர் 


[ டாக்டர் கேசவன் மாளிகையில் 

அறை 
கேசவன் ஒரு நாற்காலியில் 

அமர்ந்திருக் 
கிறான் . ராஜு 

வணக்கம் 

தெரிவித்துக் 
கொண்டே உள்ளே நுழைகிறான் 

மாலை 
நேரம் . ] 
ராஜு : டாக்டர் ஸார் , உங்களிடம் ஒரு விஷயம் 
பேசலாமென்று வந்தேன் . 

கேசவன் : வாருங்கள் ராஜு . இப்படி வந்து 
உட்காருங்கள் - குழந்தை சௌக்கியமாக இருக்கிறதா ? 

ராஜு : குழந்தையும் தாயும் சௌக்கியமாக 
இருக்கிறார்கள் . நீங்கள் அவர்களுக்குப் பண்ணின 
உபகாரத்துக்கு உங்களை என்றைக்கும் மறக்க மாட் 
டோம் , டாக்டர் . 

கேசவன் : அதிருக்கட்டும் ராஜு , இப்போ என்ன 
விஷயமாக வந்தீர்கள் ? 

ராஜு : வாழ்க்கையிலே எனக்கு இப்போ ஒரு 
கவலையும் இல்லீங்க . சௌக்கியமா சந்தோஷமா இருக் 
கிறேன் . என் மனைவியும் அப்படித்தான் . ஒரு குறையும் 
இல்லீங்க . 

கேசவன் ; அப்படியா ? அதைக் கேட்க எனக்கும் 
சந்தோஷந்தான் . 


காதலும் கடமையும் 


55 





ராஜு : அந்த அம்மா சரோஜா இருக்காங்களே . 
அவுங்களிடத்திலே என் பெண்ஜாதி நாகவல்லிக்கு 
உயிருங்க . அத்தனை பிரியம் . அந்த அம்மா அத்தனை 
நல்லவங்க . 

கேசவன் : ம் ......... இப்பொழுது நீங்கள் வந்த 
காரியத்தைச் சொல்லுங்கள் . 

ராஜு : டாக்டர் ஸார் . நான் என்னவோ சொல்ற 
தாக நினைக்கப்படாது ... நான் சொல்றதைக் கொஞ்சம் 
சாவகாசமாகக் கேட்கவேணும் . 
கேசவன் : சொல்லுங்கள் , 

இத்தனை 

பீடிகை 
யெல்லாம் எதற்கு ? 

ராஜு ( தயங்கி ) : நீங்கள் அந்த அம்மா சரோஜா 
வைக் கல்யாணம் பண்ணிக்கவேணும் . 

கேசவன் : என்ன , என்ன சொன்னீர்கள் ? 
ராஜு : ஆமாம் 

டாக்டர் , நீங்கள் கட்டாயம் 
பண்ணிக்கொள்ளத்தான் வேணும் . என்னமோ நான் 
அன்றைக்குக் கோபமாகப் பேசிவிட்டேன் . அதனால் தான் 
நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கிறதில்லேன்னு சொல்லி 
விட்டீங்களாமே ............ ? 

கேசவன் : யார் உங்களுக்கு அப்படிச் சொன்னது ? 

ராஜு : எல்லாம் எனக்குத் தெரியும் டாக்டர் . 
நீங்கள் நினைக்கிறமாதிரி நான் இப்போ மனசிலே கவலைப் 
பட்டுக் கொண்டு இருக்கவில்லை . அதனாலே 
இப்படி விரதம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை . 

கேசவன் : ராஜு , நீங்கள் பேசுகிறது எனக்குப் 
புரியவில்லை . என்னுடைய விரதத்தைப் பற்றி உங்களுக்கு 
எப்படித் தெரியும் ? 


நீங்கள் | 


- 


56 


காதலும் கடமையும் 


" ஈ--கடாக ப ya 


ராஜூ : 

என் மனைவி நாகவல்லியிடம் சரோஜா 
அம்மாதான் சொன்னார்களாம் . அப்படிச் சொன்னதுக் 
காக நீங்கள் கோபிக்கப்படாது . 

கேசவன் : நீங்கள் என்னுடைய சொந்த விஷயத் 
திலே இவ்வளவு அக்கறை கொண்ட தற்குச் சந்தோஷம் . 
ஆனால் , அது அவசியமில்லை . இப்போ வேறு ஏதாவது 
விஷயம் இருந்தால் பேசலாம் . 

ராஜு : டாக்டர் , நான் உங்களை ரொம்பவேண்டிக் 
கேட்கிறேன் . என்னமோ நான் தெரியாத்தனமாக 
அன்றைக்குப் பேசினதை நினைத்து நீங்கள் உங்கள் 
வாழ்க்கையையே இப்படிக் கழிக்கப்படாது . அந்த 
அம்மாளை நினைத்தாவது ...... 

கேசவன் ( கொஞ்சம் கடுமையாக ) : நான் உங்க 
ளுடைய யோசனையைக் கேட்க வருகிறபோது நீங்கள் 
சொல்லலாம் . என்னுடைய வாழ்க்கையை எப்படி 
நடத்துவதென்று எனக்குத் தெரியும் . அதற்கு உங்க 
ளுடைய ஆலோசனை வேண்டியதில்லை . 

ராஜு : ஸார் , நான் சொல்லுவதற்காக என் மீது 
ஆத்திரப்படக்கூடாது . நான் உங்கள் விஷயத்திலே 
பெரிய தப்புச் செய்து விட்டேன் . அதிலிருந்து இப்படி 
நீங்கள் கல்யாணமே பண்ணிக்கப்படாதென்று தீர்மானம் 
செய்வீர்களென்று நான் நினைக்கவே இல்லை . நீங்கள் 
இல்லாவிட்டால் நாகவல்லி குழந்தை பிரசவத்தின் 
போதே இறந்து போயிருப்பாள் . அவள் உயிரை எனக்கு 
நீங்கள் தான் கொடுத்தீர்கள் . அதனாலே நீங்கள் இப்படி 
வாழ்க்கையை வெறுத்துவிட்டு இருந்தால் என் மனசு 
கேட்கவில்லை . நீங்கள் அந்த சரோஜா அம்மாளைக் 
கட்டாயம் கலியாணம் பண்ணிக்க வேணும் . 

கேசவன் ( கடுமையாக ) : ராஜு , மறுபடியும் இந்த 
விஷயத்தைப் பற்றி என்னிடம் பேசாதீர்கள் . நீங்கள் 


காதலும் கடமையும் 


- 


-wNNEHRamiri 


அதிகமாக வற்புறுத்திப் பேசுவதைப் பார்த்தால் இதில் 
ஏதோ எல்லோரும் கலந்து திட்டம் போட்டிருப்பது 
போலத் தெரிகிறது . 

ராஜு ( சட்டென்று ) : இல்லை ,, இல்லை . அப்படி 
நீங்கள் நினைக்கவே படாது . 
கேசவன் : அப்படி இல்லையென்றால் 

உங்க ரூக் 
கென்ன இத்தனை அக்கறை ? இது என்னுடைய சொந்த 
விஷயம்...... நீங்கள் போய் வரலாம் . 

ராஜு ( இரங்கிய குரலில் ) : ஸார் , கொஞ்சம் 
நிதானமாகக் கேட்கவேணும் ... என் மனசிலே உள்ள 
தைச் சொல்லிவிடுகிறேன் . 
கேசவன் ( மேலும் கோபமாக ) 

மறுபடியும் 
இந்தப் பேச்சையே எடுக்கக்கூடாது . உங்கள் மனசைத் 
தெரிந்து கொள்ள எனக்கு இப்பொழுது ஆசையில்லை ... 
புறப்படுங்கள் . 

[ ராஜு தயங்கித் தயங்கிச் செல்லுகிறான் . ) 


காட்சி ஏழு 


[ பிரசவ ஆஸ்பத்திரியின் அலுவல்களைக் கவனிப் 

பதற்காக டாக்டர் கேசவன் வரும் பொழுது 
அவனுடைய உபயோகத்திற்கென ஒதுக்கப் 
பட்டிருக்கும் ஓர் தனி அறை . கேசவன் அங்கு 
ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் இருக்கை 
கொள்ளாமல் எழுந்து நடமாடிக் கொண்டிருக் 
கிறான் . சரோஜா உள்ளே நுழைகிறாள் . மாலை 

மயங்கும் நேரம் . ) 
சரோஜா : டாக்டர் , எதற்கு என்னை அவசரமாக 
அழைத்தீர்கள் ? 


58 


காதலும் கடமையும் 


THU 


கேசவன் : சரோஜா , நீ அந்த நாகவல்லியிடம் 
என்ன பேசினாய் ? 

சரோஜா ( திடுக்கிட்டு ) ; ஏன் அதைப் பற்றி என்ன 
இப்போ ? நான் பல தடவை அவளோடு என்னென் 
னவோ பேசியிருக்கிறேன் ...... எந்த விஷயத்தைப் பற்றிக் 
கேட்கிறீர்கள் ? 

கேசவன் : நான் கலியாணம் பண்ணிக்காததின் 
காரணம் எல்லாம் அவளுக்கு எப்படித் தெரிந்தது ? 
சரோஜா : 

ஓ அதுவா ? ஏதோ பேச்சு வாக்கில் 
அவளிடம் கூறும்படி ஏற்பட்டது . 


கேசவன் ( கடுமையாக ) : அதைப் பற்றி வெளியே 
பேசக்கூடாதென்று நான் சொன்ன துண்டா இல்லையா ? 

சரோஜா : ஆமாம் சொல்லியிருக்கிறீர்கள் . 

கேசவன் : நீ அதை மீறி நடந்திருக்கிறாய் . இனி 
மேல் நீ இங்கே வேலை செய்ய முடியாது . 

சரோஜா : நான் சொன்னதிலே தவறொன்றும் 
இருப்பதாக எனக்குத் தெரியவில்லையே ? 

கேசவன் : தவறில்லையா ? ஏன் தவறில்லை ? இந்த 
விஷயத்தைப் பறையடிக்க உன்னை நான் இங்கு வைத் 
திருக்கவில்லை . நீ இன்றைக்கே போய் விடலாம் . 
சரோஜா : 

கலியாணம் என்ற பேச்சை மறுபடியும் 
எந்த 

வகையிலும் எடுக்கக்கூடாது என்று நீங்கள் 
கூறினீர்கள் . நான் அந்த நிபந்தனையை மீறவே இல்லை . 
இனிமேலும் மீற மாட்டேன் . 

கேசவன் : பின் எதற்காக நாகவல்லியிடம் பழைய 
விஷயத்தைப் பற்றிப் பேசினாய் ? 


காதலும் கடமையும் 


59 


சாகா 


சரோஜா : அவள் இந்தக் கலியாணத்தை மீண்டும் 
நடக்கும்படி செய்துவிடுவாளென்று 

நான் 

அந்த 
விஷயத்தைச் சொல்லவில்லை . அவளால் அது ஆகுமென்று 
நினைக்க நான் அத்தனை முட்டாள் அல்ல . 

கேசவன் : பிறகு எதற்கு அவளிடம் பேசினாய் ? 

சரோஜா : என்னைப் பற்றி ஊரிலே என்னென் 
னவோ பேசிக் கொள்கிறார்கள் . நாகவல்லியாவது 
உண்மையைத் தெரிந்து கொள்ளட்டும் என்ற ஆசையால் 
தான் சொன்னேன் . 

கேசவன் : ஊரிலே என்ன பேசுகிறார்கள் ? 

சரோஜா : என்ன பேசுவார்கள் ? உங்களுக்கும் 
எனக்கும் இல்லாத சம்பந்தமெல்லாம் இருப்பதாகப் 
பேசுகிறார்கள் . நான் இங்கே வேலை செய்து கொண் 
டிருப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் தான் 
அவையெல்லாம் . 

கேசவன் : ஊரார் என்னவாவது பேசினால் அதைப் 
பற்றி நீ ஏன் கவனிக்கிறாய் ? இந்தமாதிரி வதந்தியை 
யெல்லாம் எதிர்த்து நிற்கத் தைரியமில்லாமல் நீ இங்கு 
வேலை செய்ய வந்திருக்கக்கூடாது . 

சரோஜா : எனக்குத் தைரியம் இல்லாமலில்லை 
ஊர்ப்பேச்சுக்குப் பயந்திருந்தால் நான் இத்தனை நாள் 
இங்கிருந்திருக்க முடியாது . 

கேசவன் : பிறகு எதற்காக நாகவல்லியிடம் அதைச் 
சொன்னாய் ? 


சரோஜா : என்மேல் அன்பாக இருக்கிற ஒன் 
றிரண்டு பேராவது உண்மையைத் தெரிந்து என்னைப் 
பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா ? நான் 


காதலும் கடமையும் 


என்று 


மாசற்றவள் 

அவர்களுக்காவது 

தெரிய 
வேண்டாமா , டாக்டர் ? இந்த ஆசைகூட - எனக்கு 
கூடாதா ? 


இருந்தாலும் 


நீ பேசியது 


கேசவன் : என்ன 
எனக்குப் பிடிக்கவில்லை . 


சரோஜூ : என்னுடைய நல்ல பெயரைக் 

காட் 
பாற்றிக்கொள்ள இந்தச் சுதந்திரமாவது எனக்குக் 
கொடுப்பீர்களென்று நான் நினைத்தேன் . இதிலே நான் 
என்னைப்பற்றி மட்டும் நினைக்கலில்லே , டாக்டர் . உங்க 
ளுடைய நல்ல பெயரைக் காப்பாற்ற வேண்டுமென்பது 
தான் என்னுடைட் முக்கியமான ஆவல் . மக்களுக்குச் 
சேவை செய்வதையே வாழ்க்கையாகக் கொண்டுவிட்ட 
உங்களைப் பற்றி ஊரார் தவறாகப் பேசுவது எனக்குப் 
பொறுக்கவில்லை . 

கேசவன் : என்னைப்பற்றிப் பல வதந்திகள் ஊரிலே 
கிளம்புகிறதென்றால் அதற்கு மூல காரணம் யாரென்று 
உனக்குத் தோன்றவில்லையா ? 
( விசனங்கலந்த 

குரலில் ) : 

எனக்கு 
நன்றாகத் தெரிகிறது , டாக்டர் . அதற்கு நான் தான் 
காரணம் . நான் இந்த இடத்தில் வேலை செய்து கொண் 
டிருப்பதால் தான் ஊரார் அப்படியெல்லாம் பேசுகிறார் 
கள் . ஆனால் ....... 

கேசவன் ( கோபமாக ) : ஆனால் ..ஆனால் ... என்ன ? 

சரோஜா ; நான் இந்த இடத்தை விட்டே வேறெங் 
காவது போய்விடலாம் . அப்படிப் போய்விட்டால் பிறகு 
உங்களுக்குப் பழிச் சொல் வராது . இதை நான் நன்றாக 
உணர்கிறேன் . ஆனால் என் தாயாரின் நிலைமை என்ன 


சரோஜா 


காதலும் கடமையும் 


$ 1 


வாகுமோ ? நானிங்கிருந்து போவதானால் அம்மாவுக் 
குள்ள ஒரு நம்பிக்கையும் குலைந்து போகும் . அவளுடைய 
வாழ்க்கை அப்படியே அணைந்து போகும் . 

[ சரோஜாவின் கண்களில் கண்ணீர் தளும்புகிறது . ) 
கேசவன் ( சற்று யோசனை செய்துவிட்டு ) : அம்மா 
வுடைய ஆசை நிறைவேற வேண்டு மென்றுதான் இந்தச் 
சூழ்ச்சி செய்தாயோ ? 

சரோஜா ( கவலையோடு ) : சூழ்ச்சியா ? நான் என்ன 
சூழ்ச்சி செய்தேன் ? 

கேசவன் ; நீ ஏவிவிடாமல் அந்த ராஜு உனக் 
காகப் பரிந்து பேசிக்கொண்டு இங்கு எப்படி வருவான் ? 

சரோஜா : ராஜுவா ? அவர் இங்கு வந்தாரா ? 

கேசவன் : சரோஜா , எதற்காக விஷயத்தை 
மறைக்க முயல்கிறாய் ? 


நான் 


சரோஜா ( சற்றுக் கோபமாக ) : டாக்டர் , 

டாக்டர் , ராஜ 
இங்கு வந்த விஷயம் எனக்குத் தெரியாது . அவரோடு 
சூழ்ச்சியொன்றும் செய்ததும் 

கிடையாது . 
உண்மையை மறைத்துப் பேசி நான் என்றுமே அறியேன் . 
இதையும் நீங்கள் நம்புவதில்லையென்றால் நான் இந்த 
இடத்தைவிட்டே 

எங்காவது 

போய் விடுகிறேன் . 
அம்மாளை அதற்காகப் பலி கொடுக்க வேண்டியிருந் 
தாலும் அதைப்பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை . 

கேசவன் ( யோசனை செய்து விட்டு ) . 
அம்மாளைப் பற்றி எனக்கு மட்டும் கவலையில்லேய 7 
என்ன ? அவர்களை நினைத்துத்தான் நீ இங்கே வேலை 
செய்வதை அனுமதித்திருக்கிறேன் , 


சரோஜா 


. 


62 


காதலும் கடமையும் 


- 





சரோஜா : 

அதற்காக நான் உங்களுக்கு நன்றி 
செலுத்தக் கடமைப்பட்டிருக்கிறேன் . ஆனால் நீங்கள் 
என்னைப் பொய் பேசுகின்றவள் என்று சந்தேகிப்பதை 
நான் ...... நான் மௌனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது . 

கேசவன் : சரோஜா ! குழந்தைகளை ஆதரிக்க ஒரு 
குழந்தை விடுதி பால பிருந்தாவனம் என்ற பெயரில் 
ஆரம்பிக்கப் போகிறேன் என்பது உனக்குத் தெரியுமா ? 

சரோஜா : ஆமாம் , கம்பவுண்டர் சொல்லிக்கொண் 
டிருந்தார் . தனியாக வேறோரிடத்திலே அந்த விடுதி 
இருக்குமென்று அவர் சொன்னார் . அதைப் பற்றி இப் 
பொழுது ஏன் கேட்கிறீர்கள் ? 

கேசவன் : நீ அதிலே வேலை செய்யப் போக 
வேண்டும் . குழந்தைகளைக் கவனித்துக்கொள்ள வேண் 
டியது உன்னுடைய பொறுப்பு . 
சரோஜா : 

சரி , டாக்டர் . ஆனால் என்னை எதற்காக 
அங்கே அனுப்ப விரும்புகிறீர்கள் ? 

கேசவன் ; அப்பொழுது நாம் ஒருவரையொருவர் 
பார்ப்பதற்கே சந்தர்ப்பம் இருக்காது , நான் இரண்டு 
நாட்களுக்கொருதரம் மாலை வேளையிலே குழந்தைகளைப் 
பார்க்க அங்கே வந்து அரைமணி நேரம் இருப்பேன் . 
அப்போ மட்டும் என்னை நீ பார்க்கலாம் . அதுவும் 
குழந்தைகள் கூட்டத்தோடு தான் என்னைப் பார்க்க 
வேண்டும் . தனியாக என்னைப் பார்க்க நீ வரப்படாது . 


சரோஜா : ஊரார் பேச்சுக்காக எனக்கு இந்தத் 
தண்டனையா டாக்டர் ? இருந்தாலும் எனக்குச் சந் 
தோஷம்தான் . இதிலிருந்தாவது ஊர் வதந்தி கொஞ்சம் 
மறையுமானால் நல்லது ? 


காதலும் கடமையும் 


63 


கேசவன் : ஊரார் பேசுவதற்கு நான் 

பயப்பட 
வில்லை . அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக் 
கொள்ளட்டும் . அதைப்பற்றி -- நான் கவலைப்படமாட் 
டேன் . இருந்தாலும் இந்த ஏற்பாடு நமக்கே நல்ல 
தென்று நான் நினைக்கிறேன் . 

சரோஜா : எனக்கு முழுச் சம்மதம் டாக்டர் . 
அம்மாளைப் பற்றிய கவலையும் இருக்காது . 
கேசவன் : சரி , நீ போகலாம் . 
[ சரோஜா புறப்படுகிறாள் . எழுந்து நடந்து கொண் 

டிருந்த கேசவன் ஆழ்ந்த யோசனையிலிருக் 
கிறான் . திடீரென்று சரோஜாவைக் கூப்பிடு 

கிறான் . ) 
... ம் ... சரோஜா . நீ போவதற்கு முன்னாலே ஒரு 
விஷயம் .... நீ பொய் பேசுவாயென்று நான் ஒருநாளும் 
நினைத்ததில்லை . 
சரோஜா : ரொம்ப நன்றி , டாக்டர் . 
[ போகிறாள் , ) 

திரை 


காட்சி எட்டு 
[ சரோஜாவின் வீடு . மீனாட்சி ஒரு பக்கத்திலே 

கட்டிலிலே பிரக்ஞையற்றுப் படுத்திருக்கிறாள் . 
சரோஜா கவலைதோய்ந்த முகத்தோடு அவளைப் 
பார்த்துக்கொண்டிருக்கிறாள் . அந்தச் சமயத் 
திலே நாகவல்லி உள்ளே நுழைகிறாள் . வந்த 
வள் சற்றுநேரம் மீனாட்சியைக் கவனித்து 
விட்டுப் பிறகு சரோஜாவிடம் பேச ஆரம்பிக் 
கிறாள் . இருவரும் அறையின் முன்பகுதிக்கு 

வந்துவிடுகிறார்கள் . மாலை நேரம் . ] 
நாகவல்லி ( மெதுவாக ) : அக்கா , அம்மாளுக்கு 
உடம்புக்கென்ன ? 


அதி 
ஏடு 


போ 


84 


காதலும் கடமையும் 


சரோஜூ ( கவ ? ல தோய்ந்த குரலில் மெதுவாக ) 
அம்மாளுக்கு முன்னமேயே இருதயம் பலஹீனப்பட 
டிருந்தது . முன்னுலே ஒருதடவை திடீரென்று மயக்கம் 
போட்டு அம்பாள் விழுந்ததைப் பற்றி உனக்குச் சொல்லி 
யிருக்கிறேன் . 

நாகவல் : ஆமாம் . அப்பவே மூணு நாலு மாசம் 
ஆஸ்பத்திரியிலே இருந்ததாகச் சொன்னீர்கள் . 

சரோஜா : இப்பொழுது இரண்டாந்தடவையாக 
அப்படி ஏற்பட்டிருக்கிறது . 

நாகவல்லி : சுயநினைவே இல்லையே அக்கா ? 

சரோ . : மயக்கம் போட்டு விழுந்ததிலிருந்து 
இதுவரையிலும் சுயநினவே வரவில்லை . அப்படியே 
படுத்திருக்கிறாள் , கைகாலை அசைக்கிறது கூடக் கிடை 


நாகவல்ல : அவர் 

அவர் வந்து தான் என்னிடத்திலே 
சொன்னார் . நான் உடனே ஓடிவந்தேன் . 

சரோஜூ : ராஜுதான் பால பிருந்தாவனத்திற்கு 
வந்து எனக்கும் அம்மாளுடைய நிலைமையைப்பற்றிச் 
சொன்னார் . 

நாகவல்லி : அம்மாளிடத்திலே என்னமோ ஒரு 
விஷயத்தைப்பற்றிப் பேசுவதற்காக அவர் வந்தாராம் . 

சரோஜா : ஆமாம் , நாகவல்லி அந்த விஷயந்தான் 
அம்மாருக்கு யமனாக முடிந்துவிட்டது . 

( அவள் கண்கள் கலங்குகின்றன . ) 
நாகவல்லி : அக்கா . அப்படிச் சொல்லாதீர்கள் . 
டாக்டர் வந்து பார்த்தாரா ? 


. 


65 


காதலும் கடமையும் 


சரோஜா : பல பிருந்தாவனத்திலிருந்து நான் 
புறப்படுகிறபோதே அவருக்குத் தகவல் அனுப்பிவிட்டு 
வந்தேன் . நான் இங்கு வந்த கொஞ்ச நேரத்திற்குள் 
அவரும் வந்துவிட்டார் . 

நாகவல்லி : நீங்கள் இங்கே எப்போ வந்தீர்கள் ? 
சரோஜா : நான் வந்து இரண்டு மணி 

நேரம் 
இருக்கும் . 

நாகவல்லி : அக்கா , டாக்டர் என்ன சொன்னார் ? 

சரோஜா : அவர் செய்யக்கூடிய சிகிச்சையெல் 
செய்திருக்கிறார் . இருதயத்திற்கு பலம் வரும்படி ஊசி 
போட்டிருக்கிறார் . ஆக்சிஜன் கொடுப்பதற்கும் ஏற்பாடு 
செய்திருக்கிறார் . இன்னும் சிறிது நேரத்திலே கொண்டு 
வந்துவிடுவார்கள் . 


சரியாகிவிடும் 


நாகவல்லி : சீக்கிரம் எல்லாம் 
அக்கா . நீங்கள் பயப்படவேண்டாம் . 


நாகவல்லி 


சரோஜா ( சற்று நேரம் மௌனமாக இருந்து , பிறகு 
பெருமூச்சு விட்டு ) : ... ம் ...இனிப் பயப்பட்டு 
செய்கிறது ? எல்லாம் முடிந்துவிட்டது . 

ஏனக்கா அப்படிச் சொல்லுகிறீங்க ? 
சரோஜா : இளி அம்மாள் விஷயம் நம்பிக்கை 
இல்லை நாகவல்லி . இரண்டாவது தடவையாக இந்த 
இருதய நோய் வந்தால் உயிருக்கே -பத்தாக முடியு 
மென்று டாக்டர் முன்னமேயே 

சொல்யிெருக்கிறார் . 
எனக்கும் தெரியும் . 

நாகவல்லி ( இரங்கிய குரலில் ) : அம்மா - நல்லா 
சௌக்கியமாக இருந்தாங்களே ? போன வாரத்திலே கூட 


| 


66 


காதலும் கடமையும் 


நான் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டுப் 
போனேன் . திடீர்னு இப்போ எப்படி வந்தது ? 

[ சரோஜா மௌனமாக இருப்பதைக் கண்டு நாக 

வல்லி மேலும் கேட்கிறாள் . ) 
அக்கா , இப்போ அம்மாளுக்கு அதிர்ச்சி உண்டாகிர 
மாதிரி ஏதாவது நடந்ததா ? 

சரோஜா ( சற்றுநேரம் மௌனமாக இருந்து பிறகு ) 
... ம் .... அதெல்லாம் 

பேசி என்ன பிரயோஜனம் .... 
நாகவல்லி , நீ பால பிருந்தாவனத்திற்குப் போய் என் 
னுடைய கைப்பெட்டியை எடுத்து யாரிடத்திலாவது 
அனுப்புகிறாயா ? அவசரத்திலே நான் ஒன்றுமே எடுத்து 
வரவில்லை . 
நாகவல்லி : 

நான் போகிறேன் அக்கா . ஆனால் , 
முதலிலே ஒரு விஷயம் எனக்குச் சொல்லவேணும் 
எதுக்கு டாக்டர் உங்களைப் பாலப் பிருந்தாவனத்துக்குப் 
போகச் சொல்லிவிட்டார் ? 


கவனிக்க யாராவது வேண் 


சரோஜா : அதைக் 
டாமா ? 


நாகவல்லி : அக்கா , இதை நான் நம்பவே மாட் 
டேன் . குழந்தை விடுதியைக் கவனிக்கிறதுக்காக மூணு 
மாசமாக வேலை பழகியவர்கள் இங்கே வந்திருக்கிறது 
எனக்குத் தெரியாதா ? நீங்களே சொல்லியிருக்கிறீர்களே ? 
என் பையனையும் அங்குக் கொண்டுபோகும்படி சொன்னீர் 
களே ? அவர்களெல்லாம் இருக்கிறபோது நீங்கள் எதுக்கு 
அங்கே போகவேணும் ? 
சரோஜா : 

நாகவல்லி , நீ குழந்தை மாதிரி சும்மா 
இப்படியெல்லாம் கேட்காதே . 


காதலும் கடமையும் 


67 


நாகவல்லி : அக்கா , எங்கிட்டக்கூட சொல்லப் 
படாதா ? 


சரோஜா : நீ என் மேலே எத்தனை 

நீ என் மேலே எத்தனை அன்பு வைத் 
திருக்கிறாய் ? உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லி 
ஆறுதலடையப்போகிறேன் ? உன் கணவர்கூட டாக்ட 
ரிடம் எனக்காகப் பரிந்துதான் நேற்றுப் பேசியிருக்கிறார் . 
ஆனால் , அதுவே எனக்குப் பாதகமாய் முடிந்துவிட்டது . 

நாகவல்லி ( கவலையோடு ) : டாக்டர் அதற்காகக் 
கோபித்துக்கொண்டாரா ? 

சரோஜா : ஆமாம் , நாகவல்லி - அதுவே அம்மா 
ளுக்கு இப்படி வந்து முடிந்தது . அவளுக்கு எப்படியோ 
விஷயம் தெரிந்து போய்விட்டது . 

[ தேம்புகிறாள் . ] 
நாகவல்லி : அக்கா , டாக்டருக்கு இத்தனை கல் 
நெஞ்சம் ஆகாது ... 

சரோஜா : ...... ம் ..... அவர்மேல் குற்றமில்லை நாக 
வல்லி , இப்போது நீ போய் என் பெட்டியை எடுத்து 
அனுப்புகிறாயா ? 

நாகவல்லி : சரியக்கா ... நானே போய் எடுத்து 
வருகிறேன் ... அப்புறம் எல்லாம் பேசுவோம் ... அவர் வந்து 
என்னிடத்திலே சொன்னாரு - எனக்கு நல்லாப் புரியவே 
இல்லை . 
சரோஜா : 

ராஜு இதைப்பற்றி உன்னிடத்திலே 
சொன்னாரா ? 

நாகவல்லி : ஆமாக்கா ... அவர் அம்மாளிடத்திலே 
என்னமோ சொன்னாராம் . அப்புறம் அம்மா மயக்கம் 


68 


காதலும் கடமையும் 


போட்டு விழுந்துட்டாங்களாம் . அவர் என்னபே 
மாற்றி மாற்றிப் பதட்டத்திலே சொன்னார் . 
அப்போ சரியாகத் தெரியவில்லை . 


எனக் 


சரோஜ- ( யோசனையோடு ) : அப்படியா ? சரி , 
சீக்கிரம் போய்விட்டு வா . 

[ நாகவல்லி புறப்படுகிறாள் . ] 


மூன்றாம் அங்கம் 


காட்சி ஒன்று 


சரோஜா , 


[ கேசவன் தனது மாளிகையில் ஓர் விசாலமான 
அறையில் அமர்த்திருக்கிறான் . 

சரோஜா 
உள்ளே மெதுவாக நுழைகிறாள் . காலை நேரம் . 

மணி பத்திருக்கும் . ) 
கேசவன் ( கடுமையான குரலில் ) : 
இப்போ நீ இங்கே எதற்காக வந்தாய் ? நீ தனியாக 
என்னப் பார்க்க வரக்கூடாதென்று 

சொல்லியதை 
மறந்து விட்டாயா ? 

சரோஜா : ஒரு அவசரமான விஷயம் , டாக்டர் , 
மன்னிக்க வேணும் . 

கேசவன் : என்ன அப்படி அவசரம் ? 

சரோஜா : நான் எனக்காக வரவில்லை . அந்த நாக 
வல்லி விஷயமாகத்தான் வந்தேன் . 

கேசவன் : அவளுக்கென்ன வந்தது ? அவளே 
வந்திருக்கலாமே ? 

சரோஜா : அவளுக்கு உங்களிடம் விஷயத்தைத் 
தெளிவாகச் சொல்லத் தெரியாது . அதற்காக என்னை 
வரும்படி கெஞ்சினாள் . 


70 


காதலும் கடமையும் 


கேசவன் : சரி , விஷயத்தைச் சொல் - அவளெங்கே? 
அவளையும் கூடவே அழைத்து வந்திருக்கலாமல்லவா ? 

சரோஜா: அவளுந்தான் வந்திருக்கிறாள் . வெளி 
யிலே கதவருகில் உட்காரும்படி சொல்லிவிட்டு வந்தேன் 

கேசவன் : ஏன் , அவளும் உள்ளே வரலாமே ? 

சரோஜா : ஒரு விஷயம் டாக்டர் . இப்போ நாக 
வல்லியைப் பார்த்தால் அடையாளம் கண்டுகொள்வது 
கூடக் கஷ்டம் . அவள் முகம் அப்படிக் கெட்டுப்போய் 
விட்டது . 

கேசவன் : நாகவல்லி முகமா ? ஏன் ? 

சரோஜா : முதலில் அவளுடைய குழந்தைக்குப் 
பெரிய அம்மை வந்ததாம் . பாவம் , அந்தக் குழந்தைக்கு 
இரண்டு கண்களும் பார்வை இல்லாமல் போய்விட்டன . 
பிறகு இவளுக்கும் அம்மை வந்து இவளுடைய முகமே 
வடுவிழுந்து போய்விட்டது . 

கேசவன் : - எப்போ அம்மை வந்தது ? எனக்கு 
விஷயமே தெரியவில்லையே ? 

சரோஜா : வந்து இரண்டு மாதத்திற்கு மேலாகி 
விட்டது . இந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணக்கூடா 
தென்று இங்கே வந்து சொல்லவில்லையாம் . 

கேசவன் : வைத்தியம் செய்யாவிட்டாலும் 
எச்சரிக்கைகளாவது செய்திருக்கலாமல்லவா ? உனக் 
காவது விஷயம் தெரியுமா இல்லையா ? 

சரோஜா : எனக்கும் தெரியாது . குழந்தையைப் 
பால பிருந்தாவனத்திற்கு எடுத்துக் கொண்டு வரும்படி 
நாகவல்லியிடம் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு 


காதலும் கடமையும் 


சொல்லியிருந்தேன் . ஆனால் , அவள் வரவில்லை . வேறு 
தகவலும் தெரியவில்லை . அதற்குப் பிறகு இன்றுதான் 
அவளைப் பார்த்தேன் . அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை 
விட இப்பொழுது அவள் கணவன் நிலைமைதான் மோச 
மாக இருக்கிறது : 

கேசவன் : யார் ராஜுவுக்கா ? 

சரோஜா : ஆமாம் , திடீரென்று பயித்தியம் போலத் 
தாறுமாறாகப் பேசிக்கொண்டிருக்கிறாராம் . 

கேசவன் : எத்தனை நாட்களாக அப்படி ? 

சரோஜா : சென்ற இரண்டு மூன்று நாட்களாக 
அப்படி இருக்கிறதாம் . அடிக்கடி புத்தி மாறிப் 
போகிறதாம் . 
கேசவன் : நாகவல்லியை உள்ளே அழைத்து வா . 
[ சரோஜா வெளியில் சென்று நாகவல்னியை 

அழைத்து வருகிறாள் . ) 
நாகவல்லி : டாக்டர் , அக்கா இங்கே வந்ததுக்கு 
அவர்கள் மேலே கோவிச்சுக்கப் படாது . நான்தான் 
அவர்களை என்னுடன் வரும்படி கெஞ்சினேன் . அவங்க 
அம்மா இறந்ததிலிருந்து அக்கா ரொம்ப மனசு நொந்து 
இருக்கிறாங்கோ . 

கேசவன் : இதைச் சொல்லவா நீ இப்போ வந்தாய் ? 

நாகவல்லி ! கோவிச்சுக்காதேங்கோ . முதலில் அதைச் 
சொல்ல வேணும்னு நினைத்தேன் . அக்காளிடத்திலே 
கோவங்கொள்ளப்படாது . 

கேசவன் : ராஜ் இப்போ எப்படி இருக்கிறார் ? 

நாகவல்லி : நீங்களே வந்து பாருங்கள் டாக்டர் , 
அன்னைக்கு அக்கா அவுங்க அம்மா இறந்தபோது இவர் 


72 


காதலும் கடமையும் 


பட்டி 


14. காசாக 14 


சொல்லுவது 


சும்மா 

அழுதுகொண்டே இருந்தாரு . என்னமோ 
கொஞ்ச நாளாக சந்தோஷமாகவே இருக்கிறதில்லை 
என்னமோ யோசனை பண்ணக்கிட்டே இருந்தாரு . என் 
னனிடத்திலே கூட சரியாகப் பேசுவதில்லை . 

கேசவன் : எத்தன -TIT அப்படி ? 

நாகவல் : உங்டம் ஒரு நாள் வந்து பே : 
விட்டுப் போனாரே அப்போ இருந்து அப்படித்தா 
னுங்க...அது சப்புதாட் சரோஜா அக்கா அவுங்க அம்மா 
மீனாட்சியம்மா செத்துப் போனாங்க .. குழந்தைக்கும் 
எனக்குப் அம்மை அண்டு இப்படி 

கண்டு இப்படி ஆயிட்டுதுங்க ... 
குழந்தைக்குப் பார்வையே போய்விட்டமாதிரி இருக்கு 
துங்க . 
கேசவன்: சரோஜா , 

நாகவல்லி 
எனக்குச் சரியாக விளங்கவில்லை . நானே நேரில் போய் 
ராஜுவைப் பார்க்கிறேன் . 

நாகவல்லி : அக்கா , நீங்களும் வாங்க ... எனக்கு 
பயமாக இருக்குது ... அவரு என்னென்னமோ தாறு 
மாறாகப் பேசாரு -- சேட்க - துக்கே ---பயமாக இருக்குது , 
இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை . சில சமயத்தில் 
சிரிக்கிறார் ; சில சமயத்திலே அழுகிறார் . கோபமாகப் 
பேசுகிறார் . 

கேசவன் : சரோஜா , நீ நாகவல்லியோடு 
பொழுதே போய் ராஜுவின் நிலைமையைக் கவனித்துப் 
பார் . நான் , இன்னும் அரை 

மணியில் புறப்பட்டு 
வருகிறேன் . 

[ சரோஜாவும் நாகவல்லியும் புறப்படுகிறார்கள். 
கேசவன் யோசனையில் ஆழ்ந்திருக்கிறான் . ) 

திரை 


காதலும் கடமையும் 


காட்சி இரண்டு 
[ ராஜு வின் இல்லம் . ராஜு முதுகை முன்னால் 

காட்டிக் கொண்டு தலை குனிந்து ஒரு நாற் 
காலியில் அமர்ந்திருக்கிறாள் . நாகவல்லியும் . 
சரோஜாவும் தின்று கொண்டிருக்கிறார்கள் , 
நாகவல்லி அவனைப் பேசும்படி செய்ய முயல் 

கிறாள் . காலை பதினோரு மணி இருக்கும் . ] 
நாகவல்லி : இதோ , இப்படித் திரும்பி உட்காருங் 
கள் . சரோஜா அக்கா வந்து அரை மணி நேரம் ஆகப் 
3 பாகுது . உங்களோடு பேச வேணு மென்து சைப் 
படுகிறார்கள் . 

[ ராஜு மௌனம் சாதிக்கிறான் . ] 
திரும்பிப் பாருங்கள் .......சரோஜா அக்காளப் பற்றி 
அடிக்கடி கேட்பீர்களே ? அவுங்க வந்திருக்கிறபோது 
பேசாமலிருந்தால் எப்படி ? 

சரோஜு ( ராஜு பேசாமலிருப்பதைக் கண்டு ) : 
உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கிறது ? 

[ ராஜு திரும்பிச் சரோஜாவைப் பார்த்து உட்காரு 

கிறான் . அவளை உற்றுப் பார்க்கிறான் . பிறகு 
பயித்தியம் போலச் சிரிக்கிறான் . திடீரென்று 
கையால் முகத்தை மூடிக்கொண்டு வாய்விட்டு 

அழத் தொடங்குகிறான் . ) 
நாகவல்லி : இதோ அக்காளைப் பாருங்கள் . எதுக்கு 
இப்படி அழுகிறீர்கள் ? 

சரோஜா : இன்னும் கொஞ்ச நேரத்திலே டாக்டர் 
வந்துவிடுவார் . அவர் பார்த்து மருந்து கொடுத்தால் 
எல்லாம் குணமாகிவிடும் . பயப்படாதீர்கள் . 
ராஜு ( உரக்கச் சிரித்துக்கொண்டு ) : 

? 
நானா பயந்தவன் ? அதெல்லாம் அன்றைக்கே போயிட் 


பயமா ? 


74 


காதலும் கடமையும் 


டுதே ? கணக்குப் போட்டே பார்த்தாச்சு . எல்லாப் 
ஒரே அடியாப் போச்சு . 

[ எழுந்திருக்க முயன்று பிறகு தடுமாறிக்கொண்டு 

பழையபடி நாற்காலியில் அமர்கிறான் . ) 
நாகவல்லி : இப்படித்தானக்கா , என்னென்னமோ 
பேசிக்கிட்டே இருக்கிறார் . சில சமயத்திலே நல்லா 
இருக்கிறார் . நல்ல நினைவோடு பேசுகிறார் . அப்புறம் 
திடீரென்று 

எதையோ நினைச்சு அழ ஆரம்பித்து 
விடுகிறார் . 

( கேசவன் உள்ளே நுழைகிறான் . ] 
சரோஜா : அதோ , டாக்டர் வந்துவிட்டார் . பயப் 
படாதே நாகவல்லி . 

நாகவல்லி (ராஜு அருகில் சென்று ) : டாக்டர் 
வந்திருக்கிறார் . 
( கேசவன் அமருவதற்காக சரோஜா 

ரோ 
நாற்காலியை முன்னால் கொண்டு வந்து 

போடுகிறாள் . ] 
கேசவன் ( நாற்காலியில் அமராமல் ராஜு அருகில் 
சென்று ) : ராஜு , உங்களைப் பார்த்து ரொம்ப நாள் 
ஆகிறது . எங்கே அந்தப் பக்கமே வரக் காணோமே ? 

ராஜு ( கேசவனை விறைத்து விறைத்துப் பார்த்து 
விட்டு ) : யாரு இவன் ?-இவனா டாக்டர் ? 

[ உரக்கச் சிரிக்கிறான் . ] 
நாகவல்லி : டாக்டர் தான் வந்திருக்கிறார் . 
சரோஜா அக்கா சொல்லித்தான் டாக்டர் வந்தார் . 

ராஜு : இங்கே என்னத்துக்கு வந்திருக்கிறான் ? 
இன்னும் என் உயிரை வாங்கப் பாக்கிறாறா ? செத்துப் 
போன டாக்டர் . 

( பைத்தியப் பார்வை பார்க்கிறான் . ) 


காதலும் கடமையும் 


நாகவல்லி : சும்மா 

இருங்க - அப்படியெல்லாம் 
பேசாதீங்க.. 

ராஜு : டாக்டரே , இந்த நாகவல்லி விஷப் பாம்பு 
உங்களைக் கடிச்சுட்டுதா ? என்னைக் கடிச்சுத்தான் நான் 
இந்தக் கதிக்கு வந்தேன் ... டேய் .... எங்கடா அவன் - என் 
குழந்தைக்குக் கண்ணைப் பிடுங்கினவன் - ஆரடா அவன் ? 

[ கண்ணை உருட்டி விழிக்கிறான் . ] 
கேசவன் : ராஜு , இப்படி வந்து உட்காருங்கள் . 
உங்களிடம் கொஞ்சம் பேசவேணும் வாருங்கள் . 

( நாற்காலியில் அமர்கிறான் . ) 
ராஜு : பேசறதா ? 

உங்கிட்டியா 

பேசறது ? 
( உரக்கச் சிரிக்கிறான் ) ஒரு பொம்பளையைக் கலியாணம் 
பண்ணிக்கத் திராணியில்லாதவன் - இங்கே எதுக்கு வந்தே ? 
அவள் தான் அவுங்க அம்மாளைப் பேயா என் மேலே விட் 
டுட்டாளே ? அடேய் ....டேய் .. யாருடா அந்தப் பேய் ? 
சரோஜாவா ? அவ அம்மாளா ? ... டாக்டர் , அந்தக் 
கதவைச் சாத்து ... ஓடு ஓடு ... விடாதே விடாதே ... 
அடடே கரை மேலே ஓடுதே ... என்னோட ஓடி வாங்க , 
ஓடிவாங்கோ - அந்தப் பேயைப் பிடிடா , பிடிடா . 

[ திடுதிடுவென்று அங்குமிங்கும் ஓடுகிறான் . பிறகு 

தடாரென்று நாற்காலியில் மோதி விழுகிறான் . ) 
சரோஜா : நாகவல்லி , அவர் கீழே விழுந்துவிட் 
காரே ? நெற்றியிலேகூட அடிபட்டிருக்கிறது . 

கேசவன் ( சட்டென்று எழுந்து வந்து ) : .சரோஜா , 
நீ பேசாமல் இரு ...நாகவல்லி , ஒரு செம்பிலே தண்ணீர் 
கொண்டு வா . அவர் முகத்திலே தெளிக்கலாம் . 

( நாகவல்லி வேகமாகச் செம்பில் 

கொண்டு வருகிறாள் ] 
நாகவல்லி : இதோ , தண்ணீர் இந்தாங்கோ , 


தண்ணீர் 


76 


காதலும் கடமையும் 


[ கேசவன் தண்ணீரை ராஜ் முகத்தில் தெளி 
சின், ராஜு மெதுவாகக் கண்ணை விழித்து 
பார்க்கிறான் . அவன். நெற்றியில் ரத்தக்கடை 


கப் 


ராஜு : ஆமாண்டா , ஆட்டுக்கிடா நான் தான் - 
தண்ணீர் போட்டுத் துலுக்கியாச்சு . இனி வெட்டித் 
தள்ளு ...... 
கேசவன் : 

ராஜு , அப்படியே கொஞ்சம் அமைதி 
யாகப் 

படுத்திருங்கள் - மனசை அலட்டிக் கொள் 57.:: 
தீர்கள் . 
[ ராஜு மெதுவாகச் சாய்ந்து கண்ணை மூடுகிறான் . 

பிறகு , எழுந்திருக்கிறான் . ) 
ராஜூ : 

இது ? டாக்டரா ? இது யாரு ? 
சரோஜாவா ? ஆடா , 

வந்தீங்க 
கலியாணப் பத்திரிகை எங்கே ? - கொடுத்துட்டுப் 
போங்க ...... ஆமா சரோஜு , என் கண்ணையா பிடு 
கிறாய் ? புருஷனத் தின்ன தெய்வங் கண்ணைத்தாள் 
பிடுங்கும் . 

( தேம்பித் தேம்பி அழுகிறான் . ) 
கேசவன் : ராஜு , இதோ என்னைப் பாருங்கள் .. 
இப்போ உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கிறேன் . 
அதைச் சாப்பிடுங்கள் . எல்லாம் சரியாகிவிடும் . இப்படி 
வந்து நாற்காலியிலே உட்காருங்கள் . 

( கேசவன் ராஜுவை மெல்ல நாற்காலியில் 

உட்காரவைக்கிறான் . ) 
நாகவல்லி , இவர் அப்படியே உட்கார்ந்திருக்கும்படி 
பார்த்துக் கொள் . நான் மருந்தை எடுக்கிறேன் . 
[ நாகவல்லி 

ராஜு அருகே செல் இறாள் , 
கேசவன் தனது கைப்பெட்டியிலிருந்து 
மருந்து எடுத்து வருகிறான் . ) 


காதலும் கடமையும் 


H 


கா 


படை 


சரோஜா : நாகவல்லி , அவர் முகம் வேர்க்கிறது . 
விசிறி எடுத்துக் கொஞ்சம் வீசு . 

[ நாகவல்லி விசிறி எடுத்து வீசுகிறாள் . ) 
கேசவன் : ராஜு , இதோ , இந்த மாத்திரையை 
வாயில் போட்டு அப்படியே விழுங்கிவிடுங்கள் . எல்லாம் 
சரியாகிவிடும் . 

( மருந்தை ராஜு வாயில் பொத்திரன் . ராஜ 
நாகவல்லி , 

அந்தப் படுக்கையை எட்டிலிலே 
அப்படியே விரித்துப் போடு . இவர் கொஞ்சம் படுத்திருக் 
கட்டும்......ராஜு , அந்தக் கட்டிலிலே டோட்டப் பதித்து 
கொள்ளுங்கள் . 

[ ராஜுவை மெல்லக் கட்டிலில் படுக்கச் செய் 

கிறான் . ) 
நாகவல்லி : டாக்டர் , அவர் அப்படியே தாங்கு ) 
மாதிரி இருக்கிறதே 

கேசவன் : ஆமாம் . இந்த மருத ப்பட்ட 
டால் தூக்கம் வந்துவிடும் . இன்னும் வேண்டயமருந்தை 
ஆஸ்பத்திரியிலிருந்து அப்புறம் அனுப்புகிறேன் . 

நாகவல்லி ( கவலையோடு ) : அதைச் சாப்பிட்டால் 
எல்லாம் குணமாகிவிடுங்களா , டாக்டர் ? 
கேசவன் : நான் தினமும் 

எல்லாம் 
கவனித்துக் கொள்ளுகிறேன் . நீ கவலைப்படாதே . 

நாகவல்லி : டாக்டர் , நீங்கள் தான் காப்பாத்த 
வேணும் . எப்படியாவது அவருக்கு உடம்பு நல்லா 
ஆகிறமாதிரி செய்யுங்கள் . 

கேசவன் : என்னால் ஆனதையெல்லாம் 
றேன் . நீ மாத்திரம் பயப்படாமல் தைரியமாக இருக்க 
வேணும் . சரோஜாவையும் இங்கு வந்து தினமும் 
பார்த்து விட்டுப் போகச் சொல்லுகிறேன் , 


-- 


78 


காதலும் கடமையும் 


நாகவல்லி : ஆமாங்க , டாக்டர் . அக்காள் இங்கே 
வந்துவிட்டுப் போனால் எனக்குக் கொஞ்சம் தைரியமாக 
இருக்கும் . 

சரோஜா : குழந்தையையும் பார்த்துக் கொண்டு 
இவரையும் கவனிக்க உன்னாலே முடிகிறதா 
நாகவல்லி ? 

நாகவல்லி ( விசனத்தோடு ) : இல்லையக்கா . அதுக்குக் 
கண் சரியாக இருந்தாலும் எப்படியோ சமாளிக்கலாம் . 
இப்போ......... 

கேசவன் : அந்தக் குழந்தையை நம்ம பாலபிருந்தா 
வனத்திற்கு அனுப்பிவிடு நாகவல்லி ......... ( சரோஜாவைப் 
பார்த்து ) சரோஜா , நீ அதை எடுத்துக்கொண்டு போய் 
கவனித்துக் கொள் . 
சரோஜா : நாகவல்லி , 

டாக்டர் சொல்கிறபடி 
செய்வதுதான் நல்லது . இல்லாவிட்டால் உனக்குத்தான் 
கஷ்டம் . அவரையும் நன்றாகக் கவனிக்க முடியாது . 

நாகவல்லி சரியக்கா . குழந்தை உங்களிடத்திலே 
இருந்தால் எனக்கும் கவலையிருக்காது . ஆனால் , உங்களுக் 
குத்தான் ரொம்பக் கஷ்டமாக இருக்கும் . 

கேசவன் : பாலபிருந்தாவனம் குழந்தைகளை 
வைத்துக் காப்பாற்றத்தானே இருக்கிறது ? 

சரோஜா ( நாகவல்லியைப் பார்த்து ) : எனக்கு ஒரு 
கஷ்டமும் இருக்காது .. எனக்குச் சந்தோஷமாகவே 
இருக்கும் . நீயும் இஷ்டப்பட்டபோது வந்து குழந்தை 
யைப் பார்த்துக் கொள்ளலாம் . 

கேசவன் : சரோஜா , இன்றைக்கே குழந்தையைப் 
பாலபிருந்தாவனத்திற்கு எடுத்துக் கொண்டு போய்விடு . 


* 


காதலும் கடமையும் 


79 


- 


[ சரோஜா நாகவல்லியைப் பார்க்கிறாள் . நாகவல்லி 

கேசவனைப் பார்த்துப் பதில் சொல்லுகிறாள் . ] 
நாகவல்லி : சரிங்க , டாக்டர் , நீங்கள் சொல்லுகிற 
படியே குழந்தையை அனுப்பிவிடுகிறேன் . 

கேசவன் : நீ மட்டும் தைரியமாக இருக்கவேணும் . 
நான் மறுபடியும் சாயங்காலம் வந்து 

வந்து ராஜுவைப் 
பார்க்கிறேன் . 

[ பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டுப் 

போகிறான் . ] 
நாகவல்லி ( பின்னாலேயே கொஞ்ச தூரம் வந்து ) 
எனக்குத் தைரியமெல்லாம் நீங்கள் தான் . உங்களையும் 
அக்காளையுந்தான் நம்பியிருக்கிறேன் . 

[ கேசவன் மறைகிறான் . ] 


திரை 


காட்சி மூன்று 


( கேசவன் தனது மாளிகையிலுள்ள ஓர் விசால . 

மான அறையில் அமர்ந்து ஏதோ ஒரு வைத்திய 
நூலைப் படித்துக்கொண்டிருக்கிறான் . சரோஜர் 
மெதுவாக வந்து முன்னால் நிற்கிறாள் . மாலை 

மூன்று மணி . ] 
மகசவன் : என்ன சரோஜா . 

இப்போ இங்கு 
எதற்கு வந்தாய் ? 
சரோஜா : 

ராஜு விஷயமாக உங்களிடம் பேச 
வேண்டுமென்று வந்தேன் . 

கேசவன் : அவருடைய விஷயம் என்று சொல்லிக் 
கொண்டு , நீ இப்போ அடிக்கடி இங்கு வர ஆரம்பித் 
திருக்கிறாய் இது சரியல்ல , 


80 


காதலும் கடமையும் 


கிடையாது . 


சரோஜு ( சற்றுக் கோபம் கொண்டவள் போல் ) 
ஏன் ஊரார் நிந்தன மறுபடியும் வருமென்று பயமா 

கேசவன் : அதற்கு நீதான் பயந்தவள் ; எனக்கு 
அதைப்பற்ற லட்சியமில்ல . 

சரோஜு : பிறது எதற்காக இன்னும் இப்படிக் 
கடுமையான நிபந்தனை விதிக்கிறர்கள் ? 

கேசவன் : அநாவசியமாக ஒரு கெட்ட வதந்தி 
வராமல் பார்த்துக்கொள்வது நல்லதுதானே ? அப் 
பொழுதுதான் நமது சேவையும் நல்ல பொன் கொடுக்கும் . 
சரோஜூ : என்னுடைய உள்ளத்திலே களங்கம் 

உலகம் அதை என்றைக்காவது அறிந்து 
கொள்ளும் . அப்போது 

வதந்திகளெல்லாம் 
மறைந்தோடிப் போகும் . அந்தத் தைரியம் எனக்கிருக் 
கிறது . 

கேசவன் : உனக்கு இருக்கலாம் . ஆனால் , எனக்கு 
அத்தனை தைரியம் இல்லை . 

சரோஜா ( கோபத்தோடு ) : அப்போ உங்க மனசு 
இன்னும் தடுமாறிக்கொண்டிருக்கிறதென்று தெரிகிறது . 

தடுமாற்றம் இல்லாவிட்டால் தைரியம் 
தானாகவே வரும் . எனக்குத் தடுமாற்றமே கிடையாது . 

கேசவன் ( கடுமையாக ) : சரோஜா நீ வந்த காரி 
யத்தைச் சொல்லிவிட்டுப் போ . இனிமேல் இங்கு 
என்னுடைய அனுமதியில்லாமல் வருவதானால் - பிறகு நீ 
பாலபிருந்தாவனத்திலும் வேலை செய்ய முடியாது . இந்த 
நிபந்தனைகயை நான் என்றும் மாற்றமாட்டேன் . 

சரோஜா ( பணிவாக ) : மன்னிக்கவேணும் , டாக்டர் . 
நான் ஏதாவது உங்கள் மனது புண்படும்படி சொல்லி 
யிருந்தால் அதற்காக வருந்துகிறேன் 


அதிலே 


81 


காதலும் கடமையும் 


கேசவன் : ராஜு இப்பொழுது எப்படியிருக்கிறார் ? 
சரோஜா : 

இந்த ஒரு மாதமாக மருந்து கொடுத் 
தும் ஒன்றும் குணம் தெரியவில்லை . தூங்குவதற்கு மருந்து 
கொடுக்காவிட்டால் இரவிலே தூங்குவதே இல்லையாம் , 
ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்கிரோம் . 

கேசவன் : தூக்க மருந்து ஒவ்வொரு இரவிலும் 
விடாமல் கொடுக்கவேணும் . இல்லாவிட்டால் மனக் 
கோளாறு மேலும் அதிகமாகிவிடும் . 

சரோஜா : டாக்டர் , ராஜுவின் மனக்கே 7ST T றுக்கு 
அடிப்படையாக ஏதோ ஒரு காரணம் இருக்க வேறு . 
மனத்திலே என்னவோ ஒரு போராட்டம் இருக்கிறது . 

கேசவன் : அதுதான் தெளிவாகத் தெரிகிறதே ? 
அவர் குழந்தைக்குக் கண் போய்விட்- 51. நாகவல்லி 
உடம்பே அவலட்சணமாக மாறிவிட்டது . அதுதான் 
காரணம் . இரண்டாவது தடவையாகக் சலியாணம் 
செய்து கொண்டும் இப்படியானால் மனம் பேதலிக்காதா? 
என்ன ? 
சரோஜா : அது மட்டும் கருக்காது டாக்டர் . 
என்னவோ முக்கியமான 

ருக்க 
வேணும் . எனக்கென்னவோ அப்படித்தான் தோன்று 
கிறது . 

கேசவன் ( சிரித்துக் கொண்டே கென்யாக ) : ஓகோ , 
இப்போ நீ மனத் தத்துவம் படிக்கிரும் என்பதை நான் 
மறந்துவிட்டேன் . அடிம்ம் , 

என் 
றெல்லாம் படித்ததிலே ... எக்கு இப்படி ஆலோசனை 
போகிறது போல் தெரிகிறது . 
சரோஜா : 

டாக்டர் , நான் சறுவது வெறும் 
கற்பனையல்ல . பல நாட்களாக ராஜுவின் நடத்தை 
யையும் பேச்சையும் கவனித்துத்தான் சொல்லுகிறேன் . 


வேறே 


نشان 
از 
اذن 
با 


82 


காதலும் கடமையும் 


மன 


சேசவன் ( கேலியாக ) : சரி . 

மருத்துவம் 
பண்ணுவதற்கு நீ தனியாக ஒரு போர்டு போட்டுவிட 
வேண்டியது தான் . 


சரோஜா : இது கேலி செய்கிற விஷயமல்ல 
டாக்டர் , உங்களோடு கேலி பேசிக்கொண்டிருக்க நான் 
இங்கு வரவில்லை . 


கேசவன் : சரோஜா , விஷயத்தை நேராகப் பார்க் 
கத் தெரியவில்லை உனக்கு . ராஜுவின் முதல் மனைவியை 
இழந்த வருத்தந்தான் இப்படி வேலை செய்கிறது . அது 
இத்தனை நாட்களாக உள்ளே அடங்கிக் கிடந்து இப் 
போது இப்படி வெளிப்பட்டிருக்கிறது . 


- 


சரோஜூ : 

எனக்கு அப்படித் தோன்றவில்லை . 
முதல் மனைவியை இழந்ததற்காக அவர் வருந்துவதாகச் 
சொல்லுவது சரியல்ல . 

கேசவன் : நீ இப்படி நினைப்பதற்கு உன்னுடைய 
மனதுக்குள்ளே மறைந்து கிடக்கிற வேறொரு ஆசைதான் 
காரணம் . 

சரோஜா ( ஆத்திரமாக ) : அப்படி என்ன ஆசை 
எனக்கு ? 

சே.சவன் : ராஜு தன் முதல் மனைவி இறந்ததற்காக 
வருந்தவில்லை என்று நிச்சயமாகிவிட்டால் , நீ என்னைக் 
கலியாணம் செய்து கொள்ளுவதற்குத் தடை இருக்கா 
தல்லவா ? 


சரோஜா ( மேலும் ஆத்திரமாக ) : டாக்டர் , இதெல் 
லாம் என்னுடைய அந்தரங்க ஆசையா ? உங்களுடைய 
ஆசையா ? எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை கிடையாது . 


கொள்கிறேன் . 
காதலும் கடமையும் 
கேசவன் : சரோஜா , இதையெல்லாம் பேசி என்ன 
லாபம் ...... இப்போ நீ எதற்காக வந்தாயோ அதைச் 
சொல்லிவிட்டுப் போ . வீணாக மனதைக் குழப்பிக் 
கொள்ளவேண்டாம் . 
சரோஜா : 

ராஜுவைச் சென்னைக்கு அழைத்துக் 
கொண்டு போய் ஒரு மன 

மருத்துவரிடம் காட்ட 
வேணும் . அவருடைய மனத்திலுள்ள போராட்டத்தை 
எப்படியாவது அகற்ற வேணும் . அப்பொழுதுதான் 
அவருக்குக் குணம் ஏற்படும் . 

கேசவன் : சரி , உன் இஷ்டப்படியே செய்து பார்ப் 
போம் . இன்றைக்கு இரவு ரயிலிலேயே புறப்படலாம் . 
நானும் வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு 
வருகிறேன் . ராஜுவையும் , நாகவல்லியையும் புறப்படு 
வதற்குத் தயாராக இருக்கும்படி இப்பொழுதே போய்ச் 
சொல்லி ஏற்பாடு செய் . 
சரோஜா : மன மருத்துவ 

சிகிச்சை என்றால் 
கொஞ்சம் நாளாகுமல்லவா ? சென்னையிலேயே 

தங்க 
வேண்டியிருக்கும் . 

கேசவன் : ஆமாம் , தனியாக ஒரு வீடு அமர்த்திக் 
கொண்டு அங்கேயே இருக்கலாம் . நாகவல்லிக்குத் துணை 

நீயும் அங்கேயே இருக்கவேணும் . அதற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன் . 

சரோஜா : நான் அங்கே இருப்பதா ? அப்போ பால 
பிருந்தாவனத்தில் மேற்பார்வைக்கு யாரும் இல்லையே ? 

கேசவன் : 
நீ கூட இருக்காவிட்டால் நாகவல்லி கஷ்டப்படுவாள் . 
அவள் ஒன்றுமே அறியாதவள் . 


பாக 


காதலும் கடமையும் 


மா 


சரோஜா : சரி டாக்டர் . ராஜுவின் நிலைமையை 
நன்றாக 

ஆராய்ச்சி செய்ய எனக்கும் சந்தர்ப்பம் 
கிடைக்கும் . 
கேசவன் : சாரா 37 , சென்னைக்கு 

உன் கனப் 
போகும் ... நான் சொல்லுவதெல்லாம் ஓ 3 ) ஒரு 
காரணத்திற்காகத்தான் . நாகவல்லிக்கு நீ உதவியாக 
இருக்கவேணும் . அதுதான் உன்னுடைய வேலை . வேறு 
ஏதாவது தினத்துக்கொண்டு மனக்கோட்டை கட் 
டாதே . 

ச ராஜ : சரி டாக்டர் .. எப்படியாவது ராஜு 
குணமடைந்தால் போதும் . 
சேசவன் : அதுதான் 

என்னுடைய 
அவருக்கு என்னால் ஏற்பட்ட துன்பத்திற்கு ஈடு செய்ய 
நான் என் வாழ்க்கை முழுவதும் அவருக்கு என்னால் 
இயன்ற 

உபகாரமெல்லாம் செய்தாகவேண்டும் . நீ 
உடனே போய் வேண்டிய 

ஏற்பாடுகளையெல்லாம் 
கவனி . 

( சரோஜா மௌனமாக வெளியேறுகிறாள் . ] 


நிரை 


மாலை 


காட்சி நான்கு 
( சென்னைப் பட்டினத்திலே தியாகராய நகரில் ஓர் 
இல்லம் . நாகவல்லியும் , சரோஜாவும் 

முன் 
பக்கத்து அறையில் நாற்காலியில் அமர்ந்து 
பேசிக்கொண்டிருக்கிறார்கள் . 

சுமார் 
ஐந்து மணி . ) 
நாகவல்லி : அக்கா , பட்டணத்துக்கு வந்து 
இன்னைக்கு எத்தனை நாளாகுது ? 

சரோஜா : சரியாக இன்றைக்குப் பதினைந்து நாள் 
ஏன் அதைப்பற்றிக் கேட்கிறாய் ? 


காதலும் கடமையும் 


நாகவல்லி ; பதினைந்து நாள்தான ? எனக்கென் 
எமோ ரண்டு .மாசமானது போலத் தோதாக அக்கா , 
நீங்கள் என் கூட இல்லாதிருந்தால் எங்கும் இன்னும் 
செய்திருக்க முடியாது . ஆனால் , --- கருக்குத்தான் 
வின் தொந்தரவு 

. 
சரோஜா : எனக் சொன்ன நொந் 5 எ . உ சண 
உருக்கு உடம்பு குணமானால் போதும் 

க 
தொந்தரவே இல்ல . 

நாகவல்லி : இப்பவே பாதி தாய்விட்டது ; 
இல்லயா அக்கா ? 

சரோஜா : ஆமாம் ; சீக்கிரத்திலே பூராவும் தன 
மாகிவிடும் . இந்த மன மருத்துவர் செட்டிக்காரர் . மன 
வியாதியைக் கண்டு பிடிக்கிறதிலே 

நல்ல 
பேருண்டு . 
நாகவல்லி : 

அக்கா , அவருக்குப்பம் கொடுக்க 
வேண்..மா ? 

சரோஜா : அதைப்பற்றி கவட்ட ... - த . 
டாக்டர் அதையெல்லாம் கவனித்துக்கொள்ளுவார் . 

நாகவல்லி : நம்ம டாக்டருக்கு எங்களாலே 
எத்தனை செலவு ? இங்கே வீட்டிலே ஆகிற செலவுக்குக் 
அவர்தானே கொடுக்கிறார் ? 

சரோஜா : டாக்டர் சந்தோஷமாகக் கொடுப்பார் . 
அவருக்கு உங்கள் குடும்பமென்முல் செ உன்றையும் 
கவனிக்கமாட்டார் . 


Y 


நீ 


நாகவல்லி : அவர் கொடுக்காமல் போனால் எங்கும் 
ளாலே இப்போ செலவு செய்ய முடியாது . 
எங்கள் 

வியாபாரத்திலே இந்த வருஷம் பெருத்த 
நஷ்டம் . அது உங்களுக்குத் தெரியுமா ? 


6 


86 


காதலும் கடமையும் 


சரோஜா : நஷ்டமா ? இதுவரையிலும் நீ சொல்ல 
வில்லையே ? 

நாபகவல்லி : நேற்றுத்தான் எனக்கும் தெரியும் 
நேற்றைக்கு நல்ல நினைவு இருந்தபோது அவர் எல்லா 
வற்றையும் சொன்னார் . அழுது கொண்டே சொன்னார் . 

சரோஜா : அதையெல்லாம் இப்போ ராஜு நினைக 
கப்படாது . அவர் மனதிலே கவலையே இல்லாமல் இருக்க 
வேணும் . 

நாகவல்லி : அக்கா , அவருக்கு நல்ல நினைவு வருகிற 
போதெல்லாம் என்னமோ ரொம்பக் கவலையாக இருக் 
கிறார் ... ஒன்னும் என்னிடங்கூடச் சொல்லுகிறதில்லை .. 
என்னைக் கண்டால் கூட அவருக்கு இப்போ அத்தனை 
பிடிக்கவில்லை . 
சரோஜா : 

எல்லாம் கொஞ்ச நாளிலே சரியாகி 
விடும் . அவர் மட்டும் தைரியமாக இருக்கவேணும் . 
கவலைப்படாதே . 

நாகவல்லி : டாக்டர் எப்போ வருவார் ?. இங்கே 
நம்மை விட்டுவிட்டுத் திருச்சினாப்பள்ளிக்குப் போனவர் 
அப்புறம் வரவே இல்லையே ? 

சரோஜா : வராவிட்டாலும் தினமும் மன மருத்து 
வருக்குக் கடிதம் எழுதிக்கொண்டு தான் இருக்கிறார் . 
ராஜுவின் நிலைமையைப் பற்றித் தினமும் அவருக்கு 
இங்கிருந்து எழுதியனுப்புகிறார்கள் . 

நாகவல்லி : அக்கா . டாக்டர் உங்களுக்குக் கடிதம் 
எழுதமாட்டாரா ? 
சரோஜா : எனக்கு 

எதற்கு 

எழுதுகிறார் ? 
இன்றைக்கு இங்கே வருகிற விஷயத்தைக்கூட மன 
மருத்துவருக்குத்தான் எழுதியிருக்கிறார் . 


காதலும் கடமையும் 


81 


நாகவல்லி ( ஆவலோடு ) : டாக்டர் இன்றைக்கு 
வருவாரா அக்கா ? 
சரோஜா : 

ஆமாம் , இன்னும் கொஞ்சநேரத்திலே 
வந்துவிடுவார் . 
நாகவல்லி : 

இப்போ ஒன்னும் ரயில் இல்லையே ? 
சரோஜா : 

அவர் காரிலேயே வருவார் . 
நாகவல்லி : காரிலேயா ? இத்தனை தூரத்திற்குக் 
வயலேயே வருவாரா ? 

சரோஜா : இதென்ன தூரம் அவருக்கு ? மேலும் 
அவருக்கு வேலை செய்யும் நேரம் தவிர மற்ற நேரத்தி 
லெல்லாம் எங்காவது சுற்றிக்கொண்டே இல்லாவிட்டால் 
பிடிக்காது . 
தாகவல்லி : 

அக்கா , நானும் நம்ம ஊரிலே பார்த் 
திருக்கிறேன் . சதா 

டாக்டர் 

ஏதாவது பண்ணிக் 
கொண்டே இருக்கிறார் . சும்மா கொஞ்ச நேரங்கூட 
இருக்கமாட்டார் போலிருக்கிறது . 
சரோஜா : சதா 

வேலை செய்வதிலே தான் அவ 
நக்கு இப்போ நிம்மதி . சும்மா இருக்க அவராலே 
முடியாது . 

நாகவல்லி : ஆமாம் அக்கா . அவரும் கல்யாணம் 
பண்ணிக் குடும்பமும் குழந்தையுமா இருந்தால் அப்போ 
அவர் மனசுக்கு நல்லா இருக்கும் . 

[ கேசவனுடைய கார் ஹார்ன் சப்தம் கேட்கிறது . ) 
சரோஜ.7 : அதோ , டாக்டர் வந்துவிட்டார் - 
ராஜு இன்னுமா தூங்கிக்கொண்டிருக்கிறார் ? 

நாகவல்லி : ஆமாம் ; இன்னைக்கி என்னமோ மணி 
ஐந்தாகியும் இன்னும் தூங்குகிறார் . 


88 


காதலும் கடமையும் 


வா 


சரோஜா : நாகவல்லி , 

கதவைத் திறந்துவிடு 
டாக்டா வருசி மூர் . 

( இரண்டுபேரும் எழுத்திருக்கிறார்கள் ) 
நாகவல்லி ( கதவைத் திருந்து கொண்டே ) : 
கோடாக்டர் . 

[ 3 கசவன் உள்ளே நுழைகிறான் . ) 
கேசவன் : ராஜு எப்படி இருக்கிறர் ? உடம்புக்கு 
தேவயா: 

தாவல்லி : இப்போ ரொம்பத் தேவலைங்க 
அதோ , அவரும் எழுந்துவிட்டார் . 

[ உள் அறையில் ருந்து வருகிறான் . ]] 
கேசவன் : ராஜு , உடம்பு எப்படி இருக்கிற 
இப்போ ? 

ராஜு : நாளுக்கு நாள் மனசு தெளிவாகத்தா 
ஆகுதுங்க . ஆனால் , மனசு நல்லா இருந்தால் அதுவு 
கஷ்டமாகத்தான் இருக்குதுங்க . ஏதோ கவன . 

கேசவன் : -தெல் நாம் ஒன்றும் கவலைப்படவேன் 
டியதில்லை . உங்கள் குழந்தைசொக்கியமாக இருக்கிருன் 
சரோஜா பக்கத்தில் இல்லாததுதான் அவனுக்கு ஏக்க 
மாகஇருக்கிறது . நாகவல்லியைக்கூட மறந்து விட்டான் 
ஆனால் , சரோஜுவை அவனால் மறக்க முடியவில்லை 
சரோஜாவையே கூப்பிட்டுக்கொண்டிருக்கிறான் , 

ராஜு : அவலுக்கு இனி மேல் சரோஜூ அம்ம 
தான் தாயாக இருக்கவேனும் . 
கேசவன் : கண் 

வைத்தியர் ஒருவர் மிகவும் 
கெட்டிக்காரர் இருக்கிறார் . அவரை நம் 

ஊருக்கு 
வரும்படி ஏற்பாடு செய்திருந்தேன் . நேற்று அவர் வந்து 
பார்த்துவிட்டுக் குழந்தைக்குக் கண்ணிலே ஆப்பரேஷன் 
பண்ணினால் கண் பார்வை வந்துவிடும் என்று சொல்லி 


காதலும் கடமையும் 


4 


யிருக்கிறார் . கண்ணிலே அப்படி அதிகமாகக் கொ தல் 
ஏற்படவில்லையாம் . 

நாசவல்லி ( மசிழ்ச்சியோடு ): அப்படங் 577 ? அந்தக் 
கண் டாக்டர் எங்கிருக்கிறார் . 

சேசவன் : அவரும் இந்தப் பட்டணத்துக்காரர் 
தான் ; எழுமூரிலிருக்கிமூர் , சரோஜூ இன்றைக்குப் 
புறப்பட்டு பாருக்கு வந்தால் குழந்தையை எடுத்துக் 
கொண்டு இரண்டு நாளில் இங்கே வந்து விடலாம் . நீங்க 
ளெல்லாம் அதக்கிறபோதே குழந்தைக்கும் * 77 
ஆப்பரேஷன் பண்ண ஏற்பாடு செட்டாக மென்று நினைக் 
கிறேன் . அதனாலே ராஜு இனிமேல் கவலைப்பட 
வேண்டியதே இல்சில . கவலையில்ாைமல் இருந்தால் 
அவருக்கு உடம்பு பூரணமாகக் குணமாகிவிடும் ,. 

ராஜு : எனக்கு அதெல்லாம் இப்போல் 
யில்லை டாக்டர் . 

கேசவன் : பிறகு , வேறென்ள சவலை ? எ தலா 
இருந்தாலும் அதைப் போக்க நானிருக்கிறேன் . 
தைரியமாய் இருங்கள் . 

சரோஜா : நான் ஒரு விஷயம் சொல் வட்டுமா ? 
ராஜுவுக்கு இந்த வருஷம் வியாபாரத்திலே பெரிய 
நஷ்டமாம் , சொத்தெல்லாம் போய்விட்டதாம் . 

கேசவன் : அப்படியா ராஜு ? அதற்காகவும் நீங்கள் 
கவலைப்பட வேண்டாம் . மறுபடியும் வியாபாரம் பண்ணு 
வதற்கு நான் முதல் தருகிறேன் , அதை வைத்துக் 
கொண்டு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் . 

ராஜு : டாக்டர் , அதனாலெல்லாம் 
ஆறியா போகும் ? எனக்குக் கவலையே 

இல்லாமல் 
இருக்கவேணுமானால் நீங்கள் ஒரு காரியம் பண்ணினால் 
போதும் ...... 


என் 


மனசு 


90 


காதலும் கடமையும் 


. 


கேசவன் : அதென்ன காரியம் ? 
ராஜு : நான் மனசுவிட்டுப் பேசலாமா டாக்டர் 
கேசவன் : சும்மா தாராளமாகச் சொல்லுங்கள் . 

ராஜு : நீங்கள் சரோஜா அம்மாவைக் கலியாணப் 
பண்ணிக்கவேணும் . அப்பொழுது எனக்கு ஓரளவு 
கவலை தீரும் . 

கேசவன் : ராஜு , எங்கள் கலியாணப் பேச்சில் தான் 
உங்களுடைய கவலையே முதலில் ஆரம்பித்தது . இப்பவும் 
அதனால் உங்கள் கவலை தீரப்போகிறதில்லை . 
ராஜு : நீங்கள் அப்படிச் 

சொல்லக்கூடாது . 
அதிலேதான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கிறது . 
நான் ஏதோ உபசாரத்திற்குச் சொல்லுவதாக நீங்கள் 
நினைக்கப்படாது . 

கேசவன் : நானும் சரோஜாவும் இப்பொழுது 
உங்களுக்கு உதவியாக இருப்பதை எண்ணி நீங்கள் 
இப்படி ஆசைப்படுகிறீர்கள் . இதனால் எனக்குச் சந்தோ 
ஷம் அதிகப்படுமென்று நீங்கள் நினைத்தால் அது சரி 
யல்ல . பொதுமக்களுடைய சேவைதான் இன்றைக்கு 
எனக்குச் சந்தோஷம் . 

ராஜு : அதற்கு சரோஜா உதவியாகத்தானே 
இருக்கிறார்கள் ? அவர்கள் அதற்கு டைஞ்சலாக 
இல்லையே ? 

கேசவன் : இப்பொழுது இருக்கிறது போலவே 
சரோஜா உதவியாக இருப்பதிலே எனக்கு ஆட்சேப 
மில்லை . 

ராஜு ; கலியாணம் செய்துகொண்டால் இந்த 
சேவை இன்னும் சந்தோஷமாக நடக்கும் . 
கேசவன் : ராஜு , 

கலியாணம் என்று மட்டும் 
என்னிடம் பேசாதீர்கள் . இந்த விஷயத்திலே என் 
டைய தீர்மானத்தை மாற்ற முடியாது . 


( 


காதலும் கடமையும் 


91 


ராஜு ; ஏதோ என் மூத்த மனைவி விஷயத்திலே 
கடமை தவறிப் போனதைக் குறித்துத்தானே நீங்கள் 
இப்படி விரதம் எடுத்திருக்கிறீர்கள் ? 
கேசவன் : அதுதான் உங்களுக்கு 

முன்னமேயே 
தெரியுமே ? 

ராஜு : டாக்டர் . நீங்கள் அந்த விஷயத்திலே 
கடமை தவறவில்லை என்று நான் நிரூபித்தால் ? 

கேசவன் : அப்போ நிலைமை வேறாகத்தான் இருக் 
கும் . ஆனால் , இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருப் 
பதிலே என்ன பிரயோசனம் ? உங்கள் மூத்த மனைவி 
இனிமேல் உயிர்பெற்று வரப்போகிறார்களா என்ன ? 

ராஜு : டாக்டர் , நீங்கள் என்னுடைய வேண்டு 
கோளுக்காவது இணங்கப்படாதா ? நான் 

உங்களைக் 
கெஞ்சிக் கேட்கிறேன் . 

கேசவன் : ராஜு , உடம்புக்கு சரியில்லாத உங்க 
ளோடு நான் கண்டிப்பாகப் பேசவிரும்பவில்லை . இந்த 
ஒரு விஷயத்தைப் பற்றி மட்டும் என்னிடம் பேச 
வேண்டாம் . இது என்னுடைய சொந்த விஷயம் . 

ராஜு ( விசனத்தோடு ) : அப்போ நான் பயித்திய 
மாகவே இருந்துவிடுகிறேன் . எனக்கு இந்த வைத் 
தியமும் வேண்டாம் : ஒன்னும் வேண்டாம் . 

கேசவன் : இதென்ன ? நீங்கள் குழந்தைமாதிரி 
பேசுகிறீர்கள் ? நான் உங்களைப் பார்க்க வந்ததே தப் 
பாகப் போய்விட்டது . இப்படியெல்லாம் பேசி மனசை 
அலட்டிக் கொள்ளாதீர்கள் . 

ராஜு : உங்களுக்கு என் மனசைப் பற்றி என்ன 
தெரியும் ? உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் . கடமை , 
கடமை ! அதைத் தவிர வேறென்ன தெரியும் ? 


காதலும் கடமையும் 


-- 


கேசவன் ( சிரிக்க முயன்று ) : எனக்கு மட்டுமா 
பால் வெளுப்பு ? உங்களுக்கும் பால் வெளுப்பாகத்தான் 
இருக்கும் --ராஜு நான் இப்பொழுதே திருச்சிக்குட் 
புறப்படுகிறேன் . சரோஜாவை இன்று இராத்திரி ரயிலில் 
அனுப்பிவையுங்கள் - நாளை நின்று அடுத்த நாளே 
அவள் உங்கள் குழந்தையோடு இங்கே திரும்பி வந்து 
விடுவாள் . குழந்தைக்குச் சிகிச்சை செய்ய இன்றைக்கே 
ஏற்பாடு செய்துவிட்டுப் போகிறேன் . 

ராஜு : ச 3ராஜு அம்மாவைக் காரிலேயே உங்கள் 
கூடவே அழைத்துக் கொண்டு போசப்படாதா ? 

கேசவன் : இல் -- சரோஜா ரயிலில் வரட்டும் . 
நான் புறப்படட்டு :).7 ? ( நாகவல்லியின் பக்கம் திரும்பி ) 
நாகவல்லி . எல்லாம் நன்றாகப் பார்த்துக் கொள்ளம்மா . 
ராஜுவுக்குச் சீக்கிரத்திலே பூரணமாக சௌக்கியமாகி 
விடும் . உன் குழந் )தக்கும் 

பார்வை 

வந்து விடும் , 
கவலைப்படாதே . திருச்சிக்கு நீங்களெல்லாம் திரும்பி 
வந்தபிறகுரஜு வியாபாரம் செய்வதற்கு நான் உதவி 
செய்கிறேன் . எல்லாம் சந்தோஷமாக முடியும் . 

நான் 
போய்வரட்டும் . ? 

[ நாகவல்லியையும் ராஜுவையும் பார்த்துப் பேசி 

விட்டுப் போகிறான் . சரோஜாவின் பக்கம் 

திரும்பவில்லை . ) 
ராஜு : எனக்குச் சந்தோஷம் தேடப்பார்க்கிறார் 
இந்த டாக்டர் . அவருக்கு மட்டும் சந்தோஷம் வேண் 
டியதில்லை . 

( மெதுவாகச் சிரிக்கிறான் . பிறகு சரோஜாவைப் 

பார்த்துப் பேசுகிறான் . ) 
ஏம்மா , ரயிலில் தனியாகப் போகிறதுக்குப் பதிலாக 
டாக்டர் காரிலேயே போயிருக்கலாமே ? 

சரோஜா ( சிரித்த முகத்துடன் ) : ரயிலில் தனி 
யாகப் போக எனக்கென்ன பயமா ? 


காதலும் கடமையும் 


93 


ராஜு : வீண் செலவுதானே ? காரில் போயிருந் 
தால் செலவே இருக்காது . 
சரோஜா : 

பணம் செலவாகிறதைப்பற்றி டாக்ட 
ருக்குக் கவலையே கிடையாது . நான் போய் என் துணி 
எல்லாம் எடுத்து வைக்கிறேன் : 

( விசனத்தை வெளிக்குக் காட்டாமல் உள்ளே 

போகிறாள் . ) 
நாகவல்லி ( சரோஜா மறைந்ததும் ர ஜூவை 
பார்த்து ) : காரிலே அக்காளோடு தனியாக டாக்டர் 
போகமாட்டார் . அக்கா தனியாக டாக்ட 

அக்கா தனியாக டாக்டர் இருக்கிற 
இடத்திற்கே வரப்படாதென்று சொல்லியிருக்கிறார் . 

ராஜு : அதைத் தெரிந்து கொள்ளத்தான் இத்தனை 
நேரம் டாக்டரையும் சரோஜாவையும் சேன்வி கேட் 
டேன் . சரோஜா அதை எங்கிட்ட மறைக்கப் பார்க் 
கிறாள் . இருந்தாலும் எனக்குத் தெரியாமலா போகும் ? 
நாகவல்லி , டாக்டர் சரோஜாவிடத்திலே முகங்கொடுத் 
துக்கூடப் பேசவில்லை , கவனித்தாயா ? 
நாகவல்லி ; 

பேசவில்லையா ? நான் அதைக் கவனிக்க 
வில்லை .. 

ராஜு : உனக்கு என்ன தான் தெரிகிறது ? எல்லா 
ரையும் எதார்த்தமாக நம்பிவிடுவாய் . என்னப் பற்றிக் 
கூட உனக்கு ஒன்னும் தெரியாது . 
நாகவல்லி : டாக்டர் 

அவசரமாகப் போய்விட் 
டார் . இல்லாவிட்டால் பேசியிருப்பார் . 

ராஜு : இல்லை , நாகவல்லி . சரோஜாவிடத்திலே 
டாக்டருக்கு ரொம்பக் கோபம் . அதனால்தான் பேச 
வில்லை . அது சரோஜாவுக்கும் தெரியும் . 

நாகவல்லி : டாக்டருக்கு இப்போ என்ன கோபம் ? 
அக்காதான் இங்கே நம்மோடு இருக்கிறார்களே ? 


94 


காதலும் கடமையும் 


கோவக 


ராஜு : - உனக்குத் தெரிந்தது அவ்வளவுதான் . 
சரோஜாவைக் கலியாணம் பண்ணிக்கும்படி டாக்ட 
ரிடம் ரொம்ப வற்புறுத்தி நான் பேசினேனோஇல்லையோ 
அதற்குக் காரணம் சரோஜா என்று தான் டாக்டர் 
நினைக்கிறார் . சரோஜா சொல்லிக் கொடுத்துத்தான் 
நான் அவரை இன்றைக்குக் கேட்டதாக அவருக்குப் 
பட்டிருக்கிறது . அதற்காகத்தான் கோபம் . 

நாகவல்லி : அக்காள் உங்களிடத்திலே 
ஒரு 
நாளாவது கலியாணத்தைப் பற்றிப் 

பேசினதே 
இல்லையே ? 

ராஜு : அது அவருக்கு எப்படித் தெரியப் 
போகிறது ? ... ம் ... 

[ பெருமூச்சு விடுகிறான் . ) 
மறுபடியும் எனக்குப் பைத்தியமே வந்துவிட்டால 
நல்லது . 

நாகவல்லி : எதுக்கு இப்படிப் பேசறீங்க ? 

ராஜு : நாகவல்லி உனக்கு ஒன்றுமே தெரியாது . 
அந்த டாக்டருக்கும் ஒன்றுந் தெரியாது . 

நாகவல்லி : எனக்கொன்னும் தெரியாது . மெய் 
தான் . ஆனால் அந்த டாக்டருக்கா ஒன்னுந் தெரியாது ? 

ராஜு ( சற்று வெறுப்போடு ) : நாகவல்லி , சரோ 
ஜாவை இங்கே கொஞ்சம் கூப்பிடு . உன்னோடு பேசிப் 
பிரயோசனமில்லை . 

[ நாகவல்லி உள்ளே போகிறாள் . ராஜு ஆழ்ந்த 
யோசனையிலிருக்கிறான் . 

சிறிது 

நேரத்தில் 
சரோஜா வருகிறாள் . ) 
சரோஜா : 

கூப்பிடீர்களா ? 
ராஜா : நீங்கள் ரயிலுக்குப் புறப்படுகிறபோது 
டாக்டருக்கு ஒரு சடிதம் கொடுக்கிறேன் . அதை நீங்கள் 
அவரிடத்திலே கொடுத்துவிடுவீர்களா ? 


காதலும் கடமையும் 


95 


| ka . It || 


சரோஜா : கடிதமா ? சற்று நேரத்திற்கு முன்பு 
தானே டாக்டரிடம் பேசிக்கொண்டிருந்தீர்கள் ? 
ராஜு : எல்லாம் பேசவில்லை . 

ஒரு முக்கியமான 
விஷயம் விட்டுப்போயிற்று . அதைத்தான் கடிதத்திலே 
எழுதப்போகிறேன் . 

சரோஜா : டாக்டரிடத்திலே கடிதத்தைக் கொடுக்க 
எனக்கு என்ன ஆட்சேபமிருக்க முடியும் ? ஆனால் ... 
நீங்கள் என்னைப்பற்றி எதுவும் எழுதக்கூடாது என்று 
கேட்டுக்கொள்கிறேன் . டாக்டரிடம் நேரில் நீங்கள் 
பேசியதைப்பற்றியே என்மீது அவர் கோபத்தோடு 
போயிருக்கிறார் . 

ராஜு : உங்களைப்பற்றி ஒன்னும் எழுதப்போவ 
தில்லை . 

எல்லாம் என்னைப்பற்றித்தான் . அந்தக் 
கடிதத்தை நீங்களே டாக்டரிடம் நேரில் கொடுக்க 
வேணும் . 
சரோஜா : 

நானே நேரில் போகமுடியாது . ஆனால் 
அந்தக் கடிதம் டாக்டரிடம் நிச்சயமாகச் சேரும்படி 
நான் பார்த்துக்கொள்கிறேன் . 

ராஜு ( சற்று யோசித்து ) : சரி . அப்படிச் செய் 
தால் போதும் . கடிதம் டாக்டர் கையில் கிடைக்காமல் 
போகக்கூடாது . 

அதற்கு நீங்கள் உறுதி கொடுக்க 
வேணும் . 

சரோஜா : அதற்கு நான் பொறுப்பு , சரிதானே . 
ராஜு 

சரியம்மா இப்பொழுதே கடிதத்தை 
எழுதி வைக்கிறேன் . நீங்கள் ரயிலுக்குப் புறப்பட 
எல்லாம் தயார் செய்யுங்கள் . 
[ ராஜு உள்ளே எழுந்து போகிறான் . 

சரோஜா 
யோசனையோடு நிற்கிறாள் . ] 

திரை 


96 


காதலும் கடமையும் 


காட்சி ஆறு 
[ கேசவன் தன் மாளிகையில் படுக்கை அறையில் 
நின்று கொண்டிருக்கிறான் . 

அவன் கையில் 
ஒரு கடி தம் இருக்கிறது . அதை அவன் ஊன்றி 
ஊன்றிப் பார்த்துக்கொண்டிருக்கிறான் . காலை 

சுமார் ஏழு மணி இருக்கும் . ) 
கேசவன் ( பதட்டமாக நடந்து கொண்டு ) : ராமா 
டேய் ராமா- எங்கே போனாய் ? 

ராமன் ( உள்ளே நுழைந்து கொன்டே ) : ஸர் , 
இதோ வந்துவிட்டேனுங்க . 

கேசவன் : இந்தக் கடிதத்தை யார் கொண்டு 
வந்தார்கள் ? 
ராமன் : சரோஜா அம்மாதானுங்க . 

பட்டணத் 
திலே இருந்து காலையில் வந்தாங்க , ரயிலிலிருந்து பால 
பிருந்தாவனத்துக்குப் போகிற 

வழியிலே 

இதைக் 
கொடுத்திட்டுப் போனாங்க . 

கேசவன் : வே 3 த ஒன்னும் சொல்லவில்லையா ? 
ராமன் : ஒன்னும் 

சொல்லலீங்க . உங்களிடம் 
கடிதத்தைக் கொடுக்கும்படி 

வார்த்தைதான் 
சொன்னாங்க . 

--கேசவன் : வேறு ஒன்றுமே சொல்லவில்லையா ?? 
என்னைப் பார்க்க வேணு மென்று கேட்கவில்லையா ? 

ராமன் : இல்லவே இல்லீங்க. அந்த அம்மா 
அப்படிக் கேட்கிறதையே விட்டுட்டாங்க . சும்மா பொய் 
சொல்ல முடியுங்களா ? 

கேசவன் ( பதட்டத்தோடு ) : டேய் , சரிதான்டா 
சும்மா உளறாதே . 

ராமன் : நிஜந்தானுங்க . சரோஜா அம்மா வந் 
ததும் கடிதத்தை என்னிடத்திலே கொடுத்துவிட்டு 
உடனே போய்ட்டாங்க . நிற்கக்கூட இல்லீங்க . 


97 


காதலும் கடமையும் 


கேசவன் : நின்னால்தான் என்னடா தப்பு ? நீ 
போய் சரோஜாவை உடனே இங்கே அழைத்து வா . 
அவசரமாகப் பார்க்க வேணுமென்று சொல் . சைக்கிலை 
எடுத்துக் கொண்டு ஓடு ........ 

[ ராமன் புறப்படத் திரும்புகிறான் . ] 
டேய் ராமா , நீ போனால் நேரமாகும் . நானே 
காரில் புறப்பட்டுப் பாலபிருந்தாவனத்திற்குப் போகி 
றேன் . நீ இங்கே இரு . 

[ அவசரமாகப் புறப்படுகிறான் . கடிதத்தை ஒரு 

முறை பார்த்துக் கொண்டு போசிமுன் , 
ராமன் சந்தேகத்தோடு பார்த்துக் கொண்டு 
நிற்கிறான் . அவன் முகத்தில் கவலை தோன்று 
கிறது . ) 


காட்சி ஏழு 


[ பால பிருந்தாவனத்தில் + ரோகா 

அறை . 
அவளைப் பார்த்தால் சற்று நேரத்திற்கு முன்பு 
தான் ரயிலிருந்து வந்தது போலத் தெ , கிறது . 
குளிக்கப் புறப்படும் நியமிக் 

வன் வேகமாக உள்ளே நுழைகிறான் . ] 
சரோஜா ( ஆச்சரியத்தோடு ) : யார் , டாக்டரா ? 

கேசவன் ( பதட்டத்தோடு ) : சரோஜா , நார் 
கடமை தவறவில்லை . கடமை தவவே 

சரோஜா ( சந்தேகத்தோடு ) : 
தவறிவிட்டதாக யாரும் சொல்லவில்லையே ? 

கேசவன் : யார் சொன்னாலும் இனிமேல் நீ நம்ப 
வேண்டாம் .... அவன் தான் குற்றம் செய்தவன் . குற்றம் 
செய்தவனுக்குத் தண்டனை கிடைத்து விட்டது . 

சரோஜா ( கேசவனை உற்றுப் பார்த்துக்கொண்டே ): 
டாக்டர் , யார் குற்றம் செய்தது ? 


* 


98 


காதலும் கடமையும் 


- 


கேசவன் : நான் தான் உனக்குப் பெரிய 

தவழ 
செய்துவிட்டேன் . சரோஜா , நீ நினைத்தது உண்மை 
எனக்குத்தான் தெரியவில்லை . 

சரோஜா ( திகைத்துப் போய் ) : டாக்டர் , நீங்கள் 
சொல்வது எனக்கு....... புரியவில்லையே ? -- 

கேசவன் : நீ சொன்னது இத்தனை நாளும் எனக்கு 
புரியவில்லை .... நீ சொன்னது தான் சரி . நீ அந்தச் 
கடிதத்தைப் பார்த்தாயா ? 

சரோஜா : ராஜு எழுதிய கடிதத்தையா ? அதை 
உங்களுக்குத்தான் எழுதி இருக்கிறார் . 

கேசவன் : அதில் எல்லாம் விளக்கமாக இருக்கிறது 
அதை ராஜு எப்பொழுது எழுதினார் ? 

சரோஜா : நான் சென்னையிலிருந்து ரயிலுக்குப் 
புறப்படும்போது எழுதி என்னிடம் கொடுத்தார் . 

கேசவன் : ராஜுவுக்குப் பயித்தியம் பிடித்ததற்குக் 
காரணம் இப்பொழுது விளங்கிவிட்டது . நீ நினைத்தது 
சரி , சரோஜா . 

சரோஜா : கடிதத்திலே என்ன எழுதியிருக்கிறார் ! 

கேசவன் : என்ன எழுதுவார் ? நடந்த விஷயத்தை 
அப்படியே எழுதியிருக்கிறார்- இதோ படித்துப் பார் . 

சரோஜா ( இன்னும் சந்தேகத்தோடு ) : நீங்களே 
வேண்டுமானால் படியுங்கள் டாக்டர் . 

கேசவன் : ஓகோ ! என்னுடைய கடிதத்தை நீ 
படிக்கமாட்டாயா ? சரி - நானே படிக்கிறேன் . 

( கடிதத்தை அவசரமாகப் பிரித்து வேகமாகப் படிக் 

கிறான் . ] 
அன்புள்ள டாக்டருக்கு , உலகத்தை ஏமாற்றி 
னாலும் கடவுளை ஏமாற்ற முடியாது என்று எனக்கு 


காதலும் கடமையும் 


sg 


நிச்சயமாக விளங்கிவிட்டது . கடவுள் எனக்குச் சரியான 
தண்டனை கொடுத்துவிட்டார் . நாகவல்லியின் மேல் 
எனக்கிருந்த ஆசையால் நானே என் முதல் மனைவியைக் 
கொன்றுவிட்டேன் . அவள் இறந்து போனால் பிறகு 
நான் சந்தோஷமாக நாகவல்லியை மணந்துகொண்டு 
வாழ முடியும் என்று நம்பினேன் . ஆனால் ஒவ்வொரு 
காரியமும் என் நம்பிக்கை தவறு என்று காட்டிவிட்டது . 
உங்களை சாட்சியாக வைத்து உலகத்தை ஏமாற்ற எண்ணி 
னேன் . கடைசியிலே 

நீங்களே எனக்குத் தண்டனை 
கொடுக்கும் கருவியாக ஏற்பட்டுவிட்டீர்கள் . உங்க 
ளுக்குத் தெரியாமலேயே 

கடவுள் - உங்களை அப்படி 
உபயோகப்படுத்திவிட்டார் . நீங்கள் கடமையொன்றும் 
தவறவில்லை . என் வீட்டிற்கு வந்து என் முதல் மனைவி 
யைப் பார்க்க வரும்படி உங்களை நான் கேட்டேனே 
அதெலாம் உலகத்தை ஏமாற்றத்தான் . நான் உங்களிடம் 
வருவதற்கு முன்னாலேயே அவள் உயிர் நீங்கிவிட்டது . 
ஏதோ திடீரென்று நோய் வந்ததாகவும் டாக்டரிடம் 
காட்டி வைத்தியம் செய்ய 

முயன்றதாகவும் நான் 
எல்லோரையும் நம்பும்படி செய்யத்தான் உங்களைக் 
கூப்பிட வந்தேன் . அது உங்கள் வாழ்க்கையை இப்படிப் 
பாதிக்கும் என்று எனக்கு அப்பொழுது தெரியாது .. 
அதுவே என் மனத்தையும் சுட்டெரித்துப் பைத்திய 
மாக்கிவிட்டது . இந்தக் குற்றத்தைச் சுமந்துகொண்டு 
என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது . இப்பொழுது 
எனக்கு உயிரே ஒரு பாரமாகிவிட்டது . இனி நான் வாழ 
விரும்பவில்லை . என் முதல் மனைவிக்கு நான் கொடுத்த 
விஷத்திலே இன்னும் பாக்கி என்னிடம் பத்திரமாக 
இருக்கிறது . அதுதான் எனக்கு இப்போது அமிர்தம் . 
நீங்கள் இந்தக் கடிதத்தைப் பார்ப்பதற்கு முன்னால் நான் 
இந்த உயிர்ப் பாரத்தை நீக்கிக்கொள்ளுவேன் . நாகவல்லி 


100 


காதலும் கடமையும் 


ஒன்றுமறியாதவள் . அவளையும் அவள் குழந்தையையும் 
உங்கள் பாதுகாப்பில் விடுகிறேன் . டாக்டர் , என்னை 
மன்னித்து விடுங்கள் . சரோஜா அம்மா அத்தனையும் 
தங்கம் . அவர்களைக் கைவிட்டு விடாதீர்கள் . டாக்டர் ... 
நான் ... " 

சரோஜா ( இடைமறித்து ) : அட பாவமே , அந்த 
நாகவல்லி இப்போ எப்படியெல்லாம் தவித்துக்கொண் 
டிருக்கிறாளோ ? பக்கத்திலே யாருமே உதவிக்கில்லை . 

கேசவன் : சரோஜா , உடனே நாம் பட்டணத் 
துக்குப் போகவேனும் . காரிலேயே போகலாம் . 

சரோஜா : நானும் கூட வரலாமா டாக்டர் ? 

கேசவன் : ஆமாம் . நீ என் கூடத்தான் வரவேணும் . 
உன்னை இத்தனை நாளாகக் கடுமையாக நடத்தினதற்கு 
மன்னிப்புக் கேட்கவேண்டாமா ? காரிலே போகப் போக 
நான் உன்னிடத்திலே மன்னிப்புக் கேட்க 
நேரமும் தனிமையும் கிடைக்குமல்லவா ? 

சரோஜா ( மகிழ்ச்சியோடு ) : டாக்டர் ...... 

கேசவன் : டாக்டரா ? இனிமேல் நான் உன்னு 
டைய கேசவனல்லவா ? 

[ இருவரும் ஒருவரை ஒருவர் அன்பு வழியப் பார்த் 

துக் கொண்டு நிற்கின்றனர் . ] 
சரோஜா ! கேசவ் , உடனே புறப்படலாமா ? 
கேசவன் : ஆமாம் . இப்பொழுதே புறப்படுவோம் . 
ல்லாவிட்டால் நமது கடமையைச் சரிவரச் செய்தவர்க 
ளாகமாட்டோம் . 


நிறைய 


திரை 


